ஜகத்குரு ஸ்ரீ காஞ்ரி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
சங்கராச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


è 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதற்பதிப்பு: ஜூலை 1993 
பின்‌ அட்டை ஓவியம்‌: சில்பி 


விலை ரூ.8 


“தெய்வத்தின்‌ குரல்‌” (வானதி தடா இரண்டாம்‌ பகுதியிலிருந்து 
தொகுக்கப்பட்டது. 

ஆனத்த விகடன்‌, 

757, அண்ணா சாலை, 

சென்னை - 600 002. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வேதமும்‌ 


வேதாந்தமும்‌ 
முரணானவையா? 


தலில்‌ கர்மா வேண்டும்‌. அதாவது வேதம்‌ சொன்னபடி 
காரிய ரூபத்தில்‌ கடமைகளைப்‌ பண்ண்‌ வேண்டும்‌. ஆனாலும்‌ 
கர்மா இல்லாமல்‌ போகிற பெரிய ஆத்மானுபூதி நிலைக்குப்‌ 
போவதற்கே இது ஆரம்பப்‌ படி என்று தெரிந்து கொண்டு 
பண்ண வேண்டும்‌. இதே. மாதிரி, முதலில்‌ தேவதா உபாஸனை 
வேண்டத்தான்‌ வேண்டும்‌. ஆனாலும்‌, உபாஸிக்கப்படும்‌ தேவ 
தையும்‌ உபாஸகனான தானும்‌ வேறில்லை என்று ஆகிறதற்கு 
ஆரம்ப ஸாதனமாகவே உபாஸிக்கிறோம்‌ என்று புரிந்து 
கொள்ள வேண்டும்‌. முதலில்‌ வித்யாஸங்கள்‌ பார்க்கத்தான்‌ 
வேண்டும்‌. லோக வியாபாரம்‌ ஒழுங்காக நடக்க வேண்டுமா 
னால்‌, நமக்குள்ள காரியங்களைப்‌ பல இனுஸாகப்‌ பிரித்துக்‌ 
கொண்டு, அந்தந்தக்‌ காரியத்தையும்‌ சுத்தமாகப்‌ பண்ணுவ 
தற்கு. என்ன தனிப்பட்ட ஆசார அனுஷ்டானாதிகள்‌ உதவி 
செய்யுமோ, அப்படிப்‌ பிரிந்துதான்‌ அவரவருக்கான தர்மங்க 
ளைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. ஆனாலும்‌ இதுவும்‌, கடைசி 
யில்‌ ஸகல வித்யாஸமும்‌ போய்‌, எல்லாமும்‌ எல்லாரும்‌ 
“தானே' என்று தெரிந்து கொள்வதற்குத்தான்‌ என்ற அடிப்‌ 
படை உணர்ச்சி இருக்க வேண்டும்‌. வேத அத்யயனம்‌, வேத 
கர்மானுஷ்டானம்‌ எல்லாம்‌ அந்த வேதமே அவசியமில்லாமல்‌ 
போய்விடுகிற அகண்டமான மஹா ௮னுபவத்துக்கு வழிதான்‌ 
என்று வைத்துக்‌ கொண்டு, அவற்றை அப்பியாஸம்‌ பண்ண 
வேண்டும்‌. புஷ்பம்‌. இருந்தால்தான்‌ பிறகு பழம்‌ உண்டாகும்‌. : 
புஷ்பம்‌ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும்‌ அது காய்ந்து 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


a See த்‌ 


போய்‌ விழுந்தால்தான்‌ பழம்‌ உண்டாகும்‌. பூவே இல்லாமல்‌ 
காய்க்க வேண்டும்‌ என்று, இந்த நாளில்‌ வைதிகானுஷ்டானமே 
இல்லாமல்‌ வேதாந்தத்துக்குப்‌ போகிறவர்கள்‌ நினைத்தால்‌, 
அது , யதார்த்தத்துக்குச்‌ சரியாக வராது. இதனால்‌ பூவோ 
டேயே நின்றுவிட வேண்டும்‌ என்று நினைத்து, வேதாந்த 
ஞானத்துக்கு யத்தனம்‌ செய்யாமல்‌ கர்மடர்களாக நின்று 
விட்டால்‌, அதுவும்‌ தப்புத்தான்‌. எதிலும்‌ sense of proportion 
வேண்டும்‌. 


கீதையில்‌ சொன்ன மாதிரியே, பிருஹதாரண்யக உபநிஷத்தி 
'லும்‌ (1.3.22), “எவன்‌ ஆத்ம ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு 
விட்டானோ அவனுக்கு அந்த நிலையில்‌ வேதம்‌ அத்தனையும்‌ 
வேதமில்லாமல்‌ போய்விடும்‌; தேவர்கள்‌ யாவரும்‌ தேவரல்லா 
மல்‌ போய்விடுவார்கள்‌; பிராமணர்கள்‌ பிராமணரில்லாமல்‌ 
ஆகிவிடுவார்கள்‌; சண்டாளன்‌ சண்டாளனில்லாதவனா விடு 
வான்‌' என்று சொல்லியிருக்கறது. 


'ச்ருதி' என்று வேதத்தைச்‌ சொல்கிறபோது அதில்‌ ஸம்‌ 
ஹிதை மட்டுமின்றி பிராம்மணமும்‌, ஆரண்யகமும்‌ (உபநிஷத்‌ 
துகளும்‌) அடக்கந்தான்‌. கதை “ச்ருதி' இல்லை. அது “ஸ்மிருதி” 
யைச்‌ சேர்ந்ததாகவே சொல்வது வழக்கம்‌. ஸ்மிருதிகளைப்‌ 
பற்றிப்‌ பிறகு பதினாலு வித்யைகளில்‌ ஒன்றான தர்மசாஸ்திரத்‌ 
தைப்‌ பற்றிச்‌ சொல்கிறபோது சொல்கிறேன்‌. “வேதகர்மாவும்‌ 
உபாஸனையும்‌ ஞானத்தில்‌ கொண்டு போய்‌ விடாவிட்டால்‌ 
பிரயோஜனம்‌ இல்லை' என்று கதையான ஸ்மிருதி சொல்கிறது. 
“ச்ருதி-ஸ்மிருதி-புராணம்‌' என்கிற மூன்று பிரமாணங்களில்‌, 
புராணத்திலும்‌ அனேக இடங்களில்‌ வெறும்‌ கர்மானுஷ்டானத்‌ 
தோடு நின்றுவிடுவதைக்‌ கண்டித்திருக்கிறது. தாருகா வனத்தில்‌ 
ரிஷிகள்‌ கர்ம மார்க்கமே ஸகலமும்‌ என்று தங்களுடைய 
யக்ஞோபாஸனையிலேயே கர்வப்பட்டுக்‌ கொண்டிருந்த 
போது, பரமேச்வரன்‌ அவர்களுடைய அஹங்காரத்தை 
அழித்த கதையை சைவமான புராணங்கள்‌ சொல்கின்றன. 
பாகவதத்திலும்‌. இப்படியே யக்ஞபத்தினிகளின்‌ உபாக்யானத்‌ 
தில்‌, ஒன்றுமே தெரியாமல்‌ innocent-ys இருந்த அந்தப்‌ 
பிராமண ஸ்திரீகளுக்குத்தான்‌ யக்ஞ புருஷணான மஹா 
விஷ்ணுவே பாலகிருஷ்ணனாக வந்திருக்கிறான்‌ என்று தெரிந்‌ 
தது என்றும்‌, அவர்களுடைய புருஷர்களான கர்ம மார்க்கக்‌ 

CC-0. In Public Domain. Digitized by MutHulakshmi Research Academy 


காரர்கள்‌ இதைத்‌ தெரிந்து கொள்ள முடியாமல்‌, பிறகு 
ரொம்பவும்‌ பச்சாதாபப்‌ பட்டார்கள்‌ என்றும்‌ வருகிறது. 


ஆனாலும்‌, பிரமாணங்களில்‌ ச்ருதிப்‌ பிரமாணத்துக்குப்‌ 
பிறகுதான்‌ ஸ்மிருதி-புராணப்‌ பிரமாணங்களைக்‌ கொள்ள 
வேண்டும்‌. கர்மா மட்டும்‌ போதாது என்பதற்கு ச்ருதிப்‌ 
பிரமாணமும்‌ இருக்கிறது என்பதற்கு இங்கே பிருஹதாரண்யக 
உபநிஷத்தை quote செய்தேன்‌. ஆனாலும்‌ 'ச்ருதியை கர்ம 
காண்டம்‌, ஞான காண்டம்‌ என்று பிரிக்கிறபோது, இது ஞான 
காண்டமான உபநிஷத்தில்‌ வருவதுதானே? ஞான காண்டத்தில்‌ 
ஞானத்தைச்‌ சிறப்பித்துச்‌ சொல்லி, கர்மா லக்ஷ்யம்‌ இல்லை 
என்று சொல்லியிருப்பதில்‌ விசேஷம்‌ ஒன்றுமில்லையே!” 
என்று. கேட்கலாம்‌. ஆகையால்‌ கர்ம காண்டத்திலேயே, 
'கர்மாவே எல்லாம்‌, அதுவே லக்ஷ்யம்‌' என்று நினைப்பதைக்‌ 
கண்டனம்‌ பண்ணியிருக்கிறது என்பதையும்‌ காட்டுகிறேன்‌. 
வேதத்தில்‌ சொல்லியிருக்கிற பலவிதமான யக்ஞங்களையுமே 
அதன்‌ நோக்கமறிந்து செய்வது சிலாக்கியந்தான்‌ என்று 
பகவான்‌ கீதையிலே “ஏவம்‌ பஹாவிதா யக்ஞா விததா 
ப்ரஹ்மணோமுகே' என்று பாராட்டிச்‌ சொல்லிவிட்டு, ஆனால்‌ 
இந்த ஸகலவிதமான கர்மானுஷ்டானங்களும்‌ ஞானத்தில்தான்‌ 
பூர்த்தியடைகின்றன - 


ஸர்வம்‌ கர்மாலெம்‌ பார்த்த ஞானே பரிஸமாப்யதே 


- என்றதை”, வேதத்தின்‌ கர்ம காண்டத்திலேயே ஒரு 
அழுத்தமான திருஷ்டாந்தத்தால்‌. சொல்லியிருக்கிறது. “வெறும்‌ 
'கர்மானுஷ்டானங்களை மாத்திரம்‌ செய்துகொண்டு, ஈச்வரனை 
எவனொருவன்‌ உணராமல்‌ இருக்கிறானோ, அவன்‌ நெருப்‌ 
பிலே விறகைப்‌ போட்டுப்‌ புகையை மாத்திரம்‌ எழுப்பிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. அவன்‌ மூடன்‌, அவன்‌ ஆத்ம ஸ்வரூபத்தை 
ஒருநாளும்‌ அறிந்து கொள்ள மாட்டான்‌' என்று ச்ரறுதியில்‌ 
கர்ம காண்டத்திலேயே தைத்திரீய காடகத்தில்‌ (முதல்‌ ப்ரச்னம்‌, 
கடைசி அனுவாகம்‌, 4-ம்‌ வாக்யம்‌) வருகிறது. விறகை 
மூட்டினால்‌ அதன்மேல்‌ வெண்கலப்‌ பானையை வைத்துச்‌ 
சாதம்‌ வடிக்க வேண்டும்‌. அப்படித்‌ தன்னையே ஞானத்தில்‌ 


* IV.32-33 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பக்குவம்‌ பண்ணிக்‌ கொள்ளப்‌ பிரயத்தனப்படாமல்‌ (‘use 


வம்‌' என்றால்‌ சமைக்கப்படுவது என்றே அர்த்தம்‌. நமக்குள்ளே 
இப்படி முழுமை பெற்று, அரிசி சாதமாகிறாற்போல்‌ நன்றாகக்‌ 
குழைந்து விடுவதையும்‌ 'பக்குவம்‌' என்று ஸம்ஸ்கிருதத்தில்‌ 
சொல்கிறோம்‌) வெறுமே யக்ஞாதிகள்‌ செய்கிறவன்‌, வெண்‌ 
கலப்‌ பானையை .ஏற்றாமலே அடுப்பை எரிய விடுகிறவன்‌ 
தான்‌. இப்படி வேதமே சொல்கிறது. யக்ஞத்திலே நெருப்பில்‌ 
ஹவிஸைப்‌ போடாமலே பெரிசாக அக்னியை வளர்த்து என்ன 
பிரயோஜனம்‌? புகை ஜாஸ்தியாவதுதான்‌ பலன்‌! இந்த 
மாதிரித்தான்‌ கர்ம பலனையே ஹவிஸாகப்‌ போட்டு எரிக்கிற 
புத்தியோடு யக்ஞத்தைச்‌ செய்யாவிடில்‌, அது வெறும்‌ புகை 
யாகப்‌ போய்விடுகிறது. 'பிரம்மாக்னியில்‌ ஆத்மாவை ஹவி 
ஸாகத்‌ தர வேண்டும்‌. ஸம்யமம்‌ என்ற புலனடக்க அக்னியில்‌ 
இந்திரிய நுகர்ச்சகளை ஹோமம்‌ பண்ண வேண்டும்‌; பஞ்சப்‌ 
பிராணன்களை ஒன்றிலொன்று ஹோமம்‌ பண்ண வேண்டும்‌” 
என்றெல்லாம்‌ பகவான்‌ கீதையில்‌ சொன்ன ஸ்திதிக்குப்‌ போவ 
தற்காகத்தான்‌ திரவ்ய ரூபமான, காரிய ரூபமான வைதிக 
யக்ஞங்கள்‌ எல்லாம்‌ இருக்கின்றன. இதைத்‌ தெரிந்து கொள்‌ 
ளாமல்‌ எத்தனை யக்ஞம்‌ செய்தாலும்‌ ஒருவன்‌ கொஞ்சங்கூட 
புத்திசாலியே இல்லை; அவனுக்குப்‌ புத்தியே இல்லை என்று 
வேதமும்‌ சொல்கிறது. அவனுடைய புத்தி எங்கே போகும்‌? 
ஹோமப்‌ புகை போலத்தான்‌ அதுவும்‌ போகிற இடமெல்லாம்‌ 
கருப்பாகப்‌ பண்ணிக்‌ கொண்டு, கடைசியில்‌ பிசுபிசுவென்று 
ஒன்றுமில்லாமலாகிவிடும்‌. 


வேத கர்மாவை எச்வரார்ப்பணம்‌ பண்ணினால்‌, அது 
கட்டுவதற்குப்‌ பதில்‌, கட்டிலிருந்து கொஞ்சங்‌ கொஞ்சமாக 
அவிழ்ந்துவிட ஆரம்பிக்கும்‌. நிஷ்காம்யமாக, பகவத்‌ WHS 
காகவே கர்மாவைப்‌ பண்ணப்பண்ண அது சித்த சுத்தியைத்‌ 
தந்து, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு அழைத்‌ 
துக்‌ கொண்டு போகும்‌. < 


“யக்ஞம்‌ என்ற பெயர்‌ இதைத்தான்‌ குறிப்பிடுகிறது. இங்கிலீ 
ஷில்‌ இதை Sacrifice என்றுதானே சொல்கிறார்கள்‌? யாகம்‌ 
என்றால்‌ தியாகம்‌ என்றுதான்‌ அர்த்தம்‌. “ந மம” (“எனதில்லை' ) 
என்று ஒன்றை நெருப்பிலே போடுற Durs சத்தம்தான்‌ 

யக்ஞத்தின்‌ உயர்நிலை. நெருப்பிலே போட்டதை எடுக்க 
CC-0. In Public Domain. Digitized by Mufhulakshmi Research Academy 


முடியுமா? எடுத்தாலும்‌ அது க்ஷ்ண காலத்தில்‌ உருச்‌ சிதைந்து 
தானே போகிறது? அந்த மாதிரி அஹங்கார மமகாரங்களை 
பஸ்மமாக்க வேண்டும்‌. இப்படி உயர்ந்த அர்த்தத்தைக்‌ கொடுக்‌ 
கக்கூடியதான 'யக்ஞம்‌' என்பதை, அதன்‌ பேருக்கு நேர்‌ 
விரோதமாக ஸ்வர்க்கப்‌ பிராப்தி முதலான சொந்த லாபங்‌ 
களுக்காக, அல்பப்‌ பலன்களுக்காக, ஒருத்தன்‌ பண்ணினால்‌ 
அவன்‌ முட்டாள்தானே? 


கர்ம காண்டம்‌, ஞான காண்டம்‌ என்பனவற்றுக்குள்‌ 
முரண்பாடு (contradiction) இல்லை. கர்ம காண்டத்திலேயே 
அனேக இடங்களில்‌ கர்மாவின்‌ லிமிடேஷனைச்‌ சொல்லி, 
ஞானத்தையே விசேஷித்திருக்கிறது. ரொம்பவும்‌ உயர்ந்த 
ஞானப்‌ பிரதமான தத்துவங்களைச்‌ சொல்கிற நாஸாதீய 
ஸூக்தம்‌, புருஷ ஸூக்தம்‌, திரயம்பக மந்திரம்‌ முதலியவை 
வேதத்தின்‌ ஸம்ஹிதா பாகத்திலேயே வருதின்றன. உபநிஷத்து 
களில்‌ இல்லை. இதற்கு எதிர்‌ வெட்டாக உபநிஷத்துகளிலும்‌ 
நாசிகேதாக்னி முதலான பல கர்மாக்களைச்‌ சொல்லியிருக்க 
றது. கர்மானுஷ்டானங்களில்‌ விசேஷமாகப்‌ பிரயோகமாகிற 
மந்திரங்கள்‌, தைத்திரீய உபநிஷத்திலிருந்தே கிடைக்கின்றன. 
ஒன்றுக்கொன்று விரோதமானது என்றால்‌ இப்படியிருக்குமா? 
ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்குப்‌ போக வேண்டும்‌ என்பதே 
தாத்பரியம்‌. ்‌ 


கர்மாவை ஈச்வரார்ப்பணமாகப்‌ பண்ணினால்‌, அதுவே 
ஞானத்துக்கு உபாயம்‌ என்று ஸ்மிருதியான கீதையில்‌ சொன்ன 
தற்கு ஆதாரம்‌ ச்ருதியான உபநிஷத்தில்‌ இருக்கிறது. தசோப 
நிஷத்துகள்‌ என்ற பத்தில்‌, முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கிற 
ஈசாவாஸ்யத்தில்‌ இதைத்தான்‌ எடுத்தவுடனேயே உபதேசித்தி 
ருக்கிறது. “நூறு வருஷம்‌ வேத கர்மாக்களைப்‌ பண்ணிக்‌ 
கொண்டிரு. ஆனாலும்‌ ஈச்வரார்ப்பண புத்தியோடு பண்ணு. 
அப்போது அது உன்னைக்‌ கட்டிப்‌ போடாது' என்கிறது. 
ஆகையால்‌ உபநிஷத்‌ என்றாலே inaction (காரியமில்லாமலிருப்‌ 
பது), கர்மாவுக்கு விரோதமானது என்று நினைத்தால்‌ 
சரியில்லை! 2 a 


கர்மாதான்‌ லக்ஷ்யம்‌ என்று நினைத்துவிடக்‌ கூடாது. லோக 
க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காகவும்‌ சித்த சுத்திக்காகவும்‌ 
OF : 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தேவதைகளை உபாஸித்தாலும்‌ அதோடு நின்றுவிடக்‌ கூடாது. 
ஞானத்தை அடைந்து பரமாத்மாவைத்‌ தவிரத்‌ தான்‌ என்று 
ஒன்றில்லை, லோகமென்று ஒன்று இல்லை, தேவதைகள்‌ என்று 
வேறு இல்லை என்கிற நிலையை அடைய வேண்டும்‌. இந்த 
நிலையை அடைந்தால்‌ வேதமும்‌ இல்லாமல்‌ போய்விடும்‌ 
என்று, அந்த வேதமே சொல்கிறது". 


வேதம்‌ என்பது என்ன? பரமேச்வரன்‌ போட்ட சட்டம்‌. 
அந்தச்‌ சட்டத்தைப்‌ பிரஜைகளான சகல ஜனங்களும்‌ மதித்து 
நடக்க வேண்டும்‌. ஆனால்‌ ஞானியாதி ஸதா ஸர்வ காலமும்‌ 
பரமாத்ம ஸத்யத்திலேயே ஒருவன்‌ உள்ளும்‌ புறமும்‌ ஊறியிருக்‌ 
கிறபோது, அவன்‌ இந்த வேத சட்டத்தைப்‌ பார்த்துப்‌ 
பார்த்துக்‌ காரியங்களைப்‌ பண்ண வேண்டும்‌ என்பதில்லை. 
அதனால்தான்‌, "வேதம்‌ வேதமில்லாமல்‌ போகிறது” என்று 
சொல்லியிருக்கிறது. நாமும்தான்‌ வேதத்தைச்‌ சட்டமாக மதிக்க 
வில்லை. நமக்கும்‌ வேதம்‌ வேதமாக இல்லாமல்‌ தானிருக்கிறது! 
ஆனால்‌ ஞானம்‌ என்றால்‌ என்ன என்றுதான்‌ நமக்கு வாஸனை 
கூடத்‌ தெரியவில்லை! 


உபநிஷத்துகள்‌ என்கிற பரவித்யையில்‌ கொண்டு சேர்க்கிற 
உபாயமே கர்மகாண்டம்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்ளா 
அதன்‌ கர்ம காண்டம்‌) 
அபர வித்யையாகத்தான்‌ 
(அதாவது லெளதிக அறிவு நூலாகத்தான்‌) நின்றுவிடும்‌. 
முண்டக உபநிஷத்தில்‌. (1.5) வேதத்தையும்‌ அபரவித்தையோடு 
சேர்த்திருப்பதற்கு இதுதான்‌ அர்த்தம்‌. இம்மாதிரித்‌ தற்காலிக 


ஸகல தேவதைகளும்‌ எதில்‌ தோன்றியிருக்கன்றனவோ, 
அந்தப்‌. பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுறெ ஞானிக்கு 
அந்தத்‌ , தேவதைகளும்‌ அன்னியமில்லை. பரமாத்மாவோடு 
பரமாத்மாவாக இவன்‌ இரண்டறக்‌ கலந்துவிட்ட பிறகு, 


'தேவதைகளுங்கூட இவனுக்குள்‌ . இருக்றெவர்களே. தேவதை 
Nr es 


k ப்ருஹதாரண்யகோபநிஷத்‌ [V.3.29 
CC-0. In Public Domain. Digitized bygMuthulakshmi Research Academy 


களை உபாஸிக்றெ காலத்திலேயே இவனுக்கு இது அனுபவத்‌ 
தில்‌ வராவிட்டாலும்கூட, “நாம்‌ வெளியே நமக்கு வேறாகத்‌ 
தேவதை என்று ஒன்றை உபாஸனை பண்ணுகிறோமே, 
இதுவுங்கட ஆத்மாவுக்கு அன்னியமானதில்லை' என்ற 
எண்ணம்‌ இருந்துகொண்டேயிருக்க வேண்டும்‌. வெளிக்காரியத்‌ 
தில்‌ பிரிந்து பிரிந்து வித்யாஸமாகத்தான்‌ செய்ய வேண்டுமென்‌ 
றாலும்‌, இந்த வித்யாஸங்கள்‌ எல்லாம்‌ ஒடுங்கிப்‌ போகிற ஒரே 
மூல தத்வத்தில்‌ நாம்‌ கடைசியிலே சேர வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ எப்போதும்‌ இருக்க வேண்டும்‌. இப்படியில்லாமல்‌, 
“எவனொருவன்‌ தேவதையைத்‌ தனக்கு முழுக்க வேறானது 
என்றே நினைத்து உபாஸித்திருக்கிறானோ, அவன்‌ ஸத்தியத்‌ 
தைத்‌ தெரிந்து கொள்ளாதவன்‌, அவன்‌ தேவர்களுக்குப்‌ பசு 
மாதிரியானவன்‌' என்று பிருஹதாரண்யக உபநிஷத்தில்‌ (1.4.10) 
சொல்லியிருக்றெது. 


பசு என்று சொன்னதற்கு நிரம்ப அர்த்தமுண்டு. மனுஷ்ய 
னுக்கு உள்ள ஆறாவது அறிவு இல்லாமல்‌, வெறும்‌ மிருகப்‌ 
பிராயமாக இருப்பவன்‌ என்பது மேலெழுந்தவாரியான அர்த்‌ 
தம்‌. உள்ளர்த்தத்தைச்‌ சொல்கிறேன்‌: நாம்‌ எதற்குப்‌ பசுவைப்‌ 
போவிக்கிறோம்‌? அது நமக்குப்‌ பால்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்பதற்காகத்தான்‌. நமக்கு க்ஷீரத்தைக்‌ கொடுக்கிறது என்பதற்‌ 
காகத்தான்‌ நாம்‌ அதற்குப்‌ புல்லும்‌, வைக்கோலும்‌, புண்ணாக்‌ 
கும்‌, பருத்திக்‌ கொட்டையும்‌ போடுகிறோம்‌. இதே மாதிரி 
நாம்‌ யக்ஞத்தில்‌ ஹவிஸ்ஸுகளை ஹோமம்‌ கொடுத்து தேவ 
தைகளுக்குப்‌ பிரீதியைச்‌ செய்கிறோம்‌. இப்படி நாம்‌ செய்வதற்‌ 
குப்‌ பிரதியாகத்தான்‌, அவர்கள்‌ நமக்கு மழை, தான்ய விருத்தி 
முதலான பல அனுக்ரஹங்களைக்‌ செய்கிறார்கள்‌. நான்‌ 
முன்னேயே சொன்ன மாதிரி இந்தத்‌ தேவதைகள்‌ மனுஷ்ய 
இனத்தைவிட உயர்ந்தவர்களானாலும்‌, இவர்களும்‌ நிறைந்த 
நிறைவான ஆனந்தத்தை அடைந்தவர்கள்‌ இல்லை. மனுஷ்ய 
ஜன்மா எடுத்தே ஞானியாக ஆகிவிட்ட ஒருவன்‌ அடைகிற 
பிரம்மானந்தத்தில்‌ லக்ஷத்தில்‌ ஒரு பங்குகூட தேவர்களுக்குக்‌ 
கிடையாது. தைத்திரீய உபநிஷத்திலும்‌ (11.8) பிருஹதாரண்யக 
உபநிஷத்திலும்‌ (1V.3.33) மனுஷ்ய லோக அனந்தம்‌, பித்ரு 
லோக ஆனந்தம்‌, தேவலோக ஆனந்தம்‌, அந்தத்‌ தேவர்களுக் 
குள்ளேயே இந்திரனின்‌ ஆனந்தம்‌, பிருஹஸ்பதியின்‌ ஆனந்தம்‌, 

CC-0. In Public Domain. Digitized ஷ்‌ Muthulakshmi Research Academy 


பிரஜாபதியின்‌ ஆனந்தம்‌ என்று ஒன்றைவிட ஒன்று நாறு 
மடங்கானது என்று ஒரு பெருக்கல்‌ வாய்ப்பாட்டைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டே போய்‌, கடைசியில்தான்‌ பிரம்மானந்தம்‌ 
என்ற ஞானியின்‌ ஆனந்தத்தைச்‌ சொல்லியிருக்கிறது. ஆதலால்‌, 
தேவர்களும்‌ குறையுள்ளவர்கள்தான்‌. அதோடுகூட, எல்லாக்‌ 
குறையையும்‌ பூர்த்தி செய்கிற ஞானத்துக்காக அவர்கள்‌ 


பாடுபடுவதும்‌ இல்லை. தங்களுக்கு மனுஷ்யர்களால்‌ உண்டா. 


கிற லாபங்களை எதிர்பார்த்துக்‌ கொண்டு, நாம்‌ செய்கிற 
யக்ஞம்‌ முதலான உபாஸனைகளை எதிர்பார்த்துக்‌ கொண்டு 
தான்‌ அவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்களுக்கு மனுஷ்‌ 
யர்கள்‌ ஞானிகளாகி விடுவதும்‌ பிடிக்கவில்லை. ப்ருஹதாரண்‌ 


யக உபநிஷத்தில்‌ இப்படி வியக்தமாகச்‌ சொல்லியிருக்கிறது. : 


“மனிதர்கள்‌ ஆத்மாவை அறிந்து கொள்வது தேவர்களுக்குப்‌ 
பிரியமாக இல்லை' என்று அந்த உபநிஷத்தில்‌ (1.4.10) சொல்லி 
யிருக்கிறது. காரணம்‌ என்ன? ஆத்ம ஞானியாக ஆகிவிட்டால்‌ 
அப்புறம்‌ ஒருவன்‌ தேவர்களைத்‌. திருப்‌திப்படுத்துறெ யக்ஞாதி 
காமங்களைப்‌ பண்ண மாட்டான்‌. 


நம்முடைய வீட்டு வேலைக்காரன்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌. 
அவனுக்கு ஸ்வல்ப சம்பளம்‌ கொடுத்து வருகிறோம்‌. வேறு 
புது வேலைக்காரன்‌ வந்தால்‌ அதிகச்‌ சம்பளம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. நமது வேலைக்காரன்‌ மேலே பரீகைஷகளில்‌ பாஸ்‌ 
பண்ணி வேறு வேலைக்குப்‌ போய்‌ விருத்தியாக எண்ணுகி 
றான்‌. பரீக்ஷக்குப்‌ போகிறான்‌. நாம்‌ அவன்‌ பரிக்ஷையில்‌ 
தேற வேண்டுமென்று நினைப்போமா? மாட்டோம்‌! தேறக்‌ 
கூடாதென்றுதான்‌ நினைப்போம்‌. தேறிவிட்டால்‌ அவனுக்குக்‌ 
கெளரவம்‌ வந்துவிடும்‌; வேறு வேலைக்குப்‌ போய்‌ விடுவான்‌. 
அவன்‌ போய்விட்டால்‌ அவனைப்‌ போல ஸ்வல்ப சம்பளத்தில்‌ 
ஒரு வேலைக்காரனும்‌ நமக்குக்‌ இடைக்க மாட்டான்‌. இதைப்‌ 
போலத்தான்‌ இங்கேயும்‌ இருக்றெது. மனுஷ்யன்‌ ஞானியாக 
உயர்ந்து, தங்கள்‌ உபாஸனையை விட்டுவிடுவது தேவர்களுக்‌ 
குப்‌ பிடித்தமில்லை! ப 

ஞானி தேவர்களுக்குப்‌ பிரியமில்லாதவன்‌ என்றால்‌ ஞானி 
யாக இல்லாதவன்தான்‌ அவர்களுக்குப்‌ பிரியன்‌ என்றாகி 
விடுகிறது. ஆகையால்‌ தேவர்களுக்குப்‌ பிரியமானவன்‌ அஞ்‌ 
ஞானி, அறியாதவன்‌ என்றாகிறது. அதனால்தான்‌, , மூர்க்கன்‌ 

CC-0. In Public Domain. Digitized bywoluthulakshmi Research Academy 


என்பதற்கே 'தேவனாம்‌ ப்ரியன்‌', அதாவது தேவர்களுக்குப்‌ 
பிரியமானவன்‌ என்று வியாகரணத்தில்‌ இன்னொரு பெயர்‌ 
கொடுத்திருக்கறது! இந்தப்‌ பெயருக்கு உபநிஷத்தில்‌ மூலம்‌ 
இருக்கிறது. 


சங்கர பகவத்பாதாள்‌ பிரம்ம ஸூத்ர பாஷ்யத்தில்‌ (1.2.8) 
பரமாத்மாவும்‌ ஜீவாத்மாவும்‌ ஒன்று என்றால்‌ ஜீவாத்மாவின்‌ 
கஷ்ட ஸுகங்கள்‌ பரமாத்மாவுக்கும்‌ உண்டாகும்‌ என்று நினைக்‌ 
இறவனுக்குப்‌ பதில்‌ சொல்லும்போது, É என்ன ரொம்ப 
அசடாயிருக்கிறாயே!' என்ற அர்த்தத்தில்‌, “தேவானாம்‌ ப்ரிய 
னாக இருக்கிறாய்‌!” என்கிறார்‌: இதம்‌ தாவத்‌ தேவானாம்‌ ப்ரிய 
ப்ரஷ்டவ்ய:. 


தேவர்களுக்குப்‌ பிரியமானவன்‌ - “தேவானாம்‌ பிரியன்‌” 
- என்ற பெயரைக்‌ கேட்டால்‌, ஏதோ பெரிய டைட்டில்‌ 
மாதிரித்‌ தோன்றுகிறது. ஆனால்‌, அதற்கு நிஜ அர்த்தத்தைப்‌ 
பார்த்தால்‌. “அசடு' என்று இருக்கிறது. 


அசோகச்‌ சக்ரவர்த்தியின்‌ கல்வெட்டுத்‌ தூண்களில்‌ அவரை 
“தேவானாம்‌ ப்ரிய' என்றே சொல்லியிருக்றெது. அசோகர்‌ 
காலத்துக்கு முந்தியே, பாணினி தமது வியாகரண புஸ்தகத்தில்‌ 
தேவானாம்‌ ப்ரியன்‌ என்றால்‌ மூர்க்கன்‌ என்று எழுதி வைத்தி 
ருக்கிறார்‌. ஆகையால்‌, பெளத்தனான அசோகனை மட்டம்‌ 
தட்டவே பிற்காலத்து வைதிகர்கள்‌ அவன்‌ சாஸனத்தில்‌ போட்‌ 
டுக்‌ கொண்டிருக்கிற டைட்டிலுக்கு அசடு என்று அர்த்தம்‌ 
பண்ணிக்‌ களங்கம்‌ உண்டாக்கி விட்டார்கள்‌ என்று நினைப்பது 
தப்பு. வேத தாத்பரியம்‌ தெரியாதவனைத்தானே நம்‌ ஆசாரி 
யாள்‌ ஸூத்ர பாஷ்யத்தில்‌ தேவனாம்ப்ரியன்‌ என்கிறார்‌? 
அசடு என்ற அபிப்பிராயத்தில்‌ இப்படிச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
அந்த அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு, வேதத்தை ஆட்சேபிக்க 
றவன்‌ எப்படிப்பட்டவனானாலும்‌ அவனுக்கு இந்தப்‌ பெய 
ரைக்‌ கொடுத்து விடலாம்‌ என்ற எண்ணத்தில்‌, அவைதிக 
மதமான பெளத்தத்தைச்‌ சேர்ந்த அசோகச்‌ சக்ரவர்த்திக்கு 
“தேவானாம்‌ ப்ரிய' என்ற பெயரைக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌ 
போலிருக்கிறது. 


வைதிக மார்க்கத்தை அனுஸரித்து உபநிஷத்‌ வாயிலாக 
11 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


'ஞானியாக ஆன ஒருவன்‌, தேவதைகளைப்‌ பிரீதி பண்ணும்‌ 
யக்ஞத்தை விட்டு விடுவதால்‌ அவன்‌ தேவர்களுக்குப்‌ பிரிய 
மில்லாதவனாதி விடுகிறானென்றால்‌, பெளத்தத்திலோ 
யாருமே யக்ஞம்‌ பண்ணக்‌ கூடாதாகையால்‌, அவர்கள்‌ 
எல்லோரையுமே தேவர்களுக்குப்‌ பிரியமாகாதவர்களாகத்‌ 
தான்‌ சொல்ல வேண்டும்‌. ஆனாலும்‌, “அவைதிக பெளத்தத்தை 
விசேஷமாக ஆதரித்த அசோகனை, “தேவானாம்‌ ப்ரிய” என்று 
சொல்லியிருக்றெதே, ஏன்‌?' என்றால்‌, அவன்‌ வேதாந்தத்தின்‌ 
படியான ஞானத்தை அடைந்து, தேவர்களுக்கு அப்பிரியமாக 
ஆகமாட்டான்‌ என்பதை மட்டும்‌ நினைத்து, இப்படிச்‌ சூசக 
மாகப்‌ பெயர்‌ கொடுத்த மாதிரி இருக்கிறது. அதாவது நல்ல 
புத்தி சாதுர்யமுள்ளவனாகவும்‌,. தேவர்களுக்குப்‌ பிரீதியாக 
உள்ள யக்ஞ கர்மாக்களைப்‌ பண்ணாதவனாகவும்‌ ஒருவன்‌ 
அவைதிக, பெளத்தம்‌ போன்ற மதத்தில்‌ இருந்தாலும்கூட, 
அவன்‌ வேதாந்தம்‌ சொல்லுறெபடி. ஞானியாக மாட்டான்‌ 
என்ற அளவில்‌, அவனையும்‌ தேவானாம்ப்ரியன்‌ என்று 
சொல்லுகிற வழக்கம்‌ வந்திருக்கலாம்‌. 


அல்லது, விஷயம்‌ தெரியாத சில்பியோ ராஜாங்க அதிகா 
ரியோ, “தேவானாம்‌ ப்ரியன்‌” என்றால்‌ நல்ல பேராக, நல்ல 
அர்த்தமாகத்‌ தெரிகிறதே என்று நினைத்து சாஸனத்தில்‌ 
அப்படி வெட்டியிருக்கலாம்‌... 


தேவானாம்‌ ப்ரியனாக யக்ஞம்‌ பண்ணிக்‌ கொண்டிருப்ப 
வன்‌ ஞானியாக ஆகிக்‌ கர்மானுஷ்டானத்தை விட்டுவிட்டால்‌ 
"நமக்கு ஒன்றும்‌ கிடைக்காதே” என்று தேவதைகள்‌ பிரதிபந்தங்‌ 
கள்‌ (இடையூறுகள்‌) செய்வார்கள்‌. ரிஷிகளின்‌ தபஸைக்‌ 
கலைப்பதற்கு ரம்பை, மேனகை முதலியவர்களை அனுப்பு 
. வார்கள்‌ என்று புராணங்களில்‌ பார்க்கிறோம்‌. 


ஞானியாகும்‌ வரையில்‌ மனிதன்‌ தேவதைகளுக்குரிய கர்‌ 
மாக்களைச்‌ செய்து கொண்டிருக்கிறான்‌. அதற்காக, அவர்கள்‌ 
மனிதனுக்கு நல்லது பண்ணுகிறார்கள்‌. மழை பெய்யச்‌ செய்கி 
றார்கள்‌. அதற்காக ஹவிர்பாகம்‌ கொடுக்க வேண்டும்‌. நமக்கு 
இந்த உலகத்தில்‌ ஒருவர்‌ ஓர்‌ உபகாரம்‌ செய்தால்‌ பிரதி 
உபகாரம்‌ செய்ய வேண்டுமல்லவா? அதைப்‌ போல்‌ மழைக்‌ 
கும்‌ செய்ய வேண்டும்‌. அதற்காகத்தான்‌ யக்ஞம்‌ செய்கிறோம்‌. 


12 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


யாராவது ஒரு பிராமணர்‌ தேவதைகளுக்கு ஹவிர்பாகம்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்‌ எல்லாருக்கும்‌ பிரதிநிதியாக இருந்து 
கொடுக்கிறார்‌. யாராவது ஒருவர்‌ வரி கொடுப்பதைப்‌ போல்‌ 
அவர்‌ கொடுக்கிறார்‌. 


ஆகவே, ஞானியாகும்‌ வரைக்கும்‌ மனிதன்‌ தேவதைகளுக்‌ 
குப்‌ பிரியமான கர்மாக்களைச்‌ செய்து, . அவர்களுக்குப்‌ பிரிய 
மானவனாக இருக்கிறான்‌. மாடு கறந்து பால்‌ பெற்றுக்‌ 
கொள்வது போலத்‌ தேவர்கள்‌ அவன்‌ மூலம்‌ லாபத்தை 
அடைகிறார்கள்‌. 


மாடு கறப்பது இல்லையானால்‌, அந்த மாட்டால்‌ மனித 
னுக்கு என்ன பிரயோஜனம்‌? அதுபோல மனிதன்‌ பசுவைப்‌ 
போல இருக்கிறவரையிலும்‌ தேவதைகள்‌ அவன்மேல்‌ பிரிய 
மாக இருப்பார்கள்‌; பசுவாயில்லாமற்போனால்‌ வெறுப்பார்‌ 
கள்‌; உபத்திரவப்‌ படுத்துவார்கள்‌. அதாவது, இரண்டு அர்த்தப்‌ 
படியும்‌ மனிதன்‌ தேவதைகளுக்குப்‌ பசுவாக இருக்கிறான்‌. 
அறிவில்லாதவன்‌ என்ற அர்த்தத்தில்‌ மாடு மாதிரி இருப்பதால்‌; 
-தறவை நின்ற பசுவை நாம்‌ ரக்ஷிக்காத மாதிரிக்‌ கர்மாவை 
நிறுத்தினவனைத்‌ தேவர்கள்‌ ரக்ஷிக்காமல்‌ விடுவதாலும்‌ பசு 
மாதிரி! ; 


தேவதை தனக்கு வேறல்ல என்று அறிவதே ஞானம்‌. 
அதற்குத்தான்‌ வேதாந்தம்‌ வழி சொல்லிக்‌ கொடுக்கிறது. 
கர்மாவும்‌ தேவதா உபாஸனையுங்கூட நின்று போய்‌, அனைத்‌ 
தும்‌ தானாகி விடுகிற நிறைந்த நிலைக்கு வழி சொல்கிறது. 
அந்த வேதாந்தத்துக்கு. நம்‌ தேசத்தில்‌ எத்தனை கெளரவம்‌ 
இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி 
சொல்கிறேன்‌. 


அனந்தமாக இருந்த வேதங்களில்‌ ரிஷிகள்‌ பிடித்துக்‌ 
கொடுத்ததே ஓரளவுதான்‌. ஆனால்‌ அதுவுங்கூட கலிகால 
அற்ப சக்தர்களால்‌ அப்பியஸிக்க முடியாதது என்பதால்‌, 1180 
சாகைகளாகப்‌ (கிளைகளாகப்‌). பிரித்து, இதில்‌ ஒவ்வொன்‌ 
றிலும்‌ ஸம்ஹிதை, பிராம்மணம்‌, ஆரண்யகம்‌, முடிவிலே 
உபநிஷத்‌ என்று வைத்து, இதில்‌ ஒன்றையாவது ஒருத்தன்‌ 
அத்யயனம்‌ பண்ண வேண்டும்‌ என்று வைத்தார்கள்‌. பிற்காலத்‌ 

CC-0. In Public Domain. Digitizeggzby Muthulakshmi Research Academy 


தில்‌, இதிலும்‌ அனேகம்‌ வழக்கொழிந்து போய்விட்டன. 
பாக்கியையும்‌ தீர்த்துக்‌ கட்டிவிடுகிற நிலைமைக்கு இந்தத்‌ 
(தலைமுறையைச்‌ சேர்ந்த நாம்‌ புண்ணியம்‌ கட்டிக்‌ கொண்டி 
'ரக்கிறோம்‌! அது இருக்கட்டும்‌. நான்‌ சொல்ல வந்தது, 
ஒவ்வொரு சாகையிலும்‌ ஒரு உபநிஷத்‌ இருக்கிறது. அம்மாதிரி, 
இப்போது பூர்ணமாக உள்ள சாகைளில்‌ இருக்கிற உபநிஷத்து 
. களோடுகூடத்‌ தற்போது பிரசாரத்தில்‌ வேறு பல உபநிஷத்து 
களும்‌ இருக்கின்றன. இந்த உபநிஷத்துகள்‌ எந்தச்‌ சாகையைச்‌ 
சேர்ந்தனவோ, அந்தச்‌ சாகையில்‌ ஸம்ஹிதை, பிராம்மணம்‌ 
முதலிய பாகங்கள்‌ தற்போது அத்யயனம்‌ செய்யப்பட 
வில்லை. அவற்றில்‌ பலவற்றின்‌ 'டெக்ஸ்ட்‌'கூட நமக்கு அகப்பட 
வில்லை. ஆனாலும்‌, அவற்றைச்‌ சேர்ந்த அந்த உபநிஷத்துகள்‌ 
மட்டும்‌ இன்றுவரை அழியாமல்‌ வந்திருக்கின்றன. உதாரண 
மாக ரிக்‌ வேதத்தில்‌ 'சாங்காயன சாகை' என்பதன்‌ ஸம்ஹிதா 
பாகம்‌ இப்போது அத்யயனத்தில்‌ இல்லை; அதை இழந்து 
விட்டோம்‌. ஆனாலும்‌, அந்தச்‌ சாகையின்‌ முடிவிலே வருகிற 
கெளஷீத$ உபநிஷத்‌ மட்டும்‌ இன்றைக்கும்‌ நம்மிடையே 
ஜீவனோடு இருந்து வருகிறது. ரிக்‌ வேதத்திலேயே “பாஷ்கல 
மந்த்ரோபநிஷத்து' என்று ஒன்று நமக்கு வந்திருக்கிறது. 
அடையாறு லைப்ரரியில்‌ இதன்‌ சுவடிகள்‌ இருப்பதாகச்‌ 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ இது எந்தச்‌ சாகையின்‌ முடிவில்‌ 
வருகிறதோ, அந்த 'பாஷ்கல சாகை' என்பதன்‌ ஸ்ல்ஹிதை 
யைப்‌ பற்றியோ பிராம்மணத்தைப்‌ பற்றியோ நமக்கு ஒன்றும்‌ 
தெரியவில்லை. 'கடோபநிஷத்‌” ்‌ 


னல்லவா? ஆனால்‌, இன்றைக்குக்‌ கடோபநிஷத்து மிகவும்‌ 
பிரஸித்தமாக, தசோபநிஷத்துகளிலேயே ஒன்றாக இருந்த 
போதிலும்‌, இதற்கான ஆரண்யகம்‌ நமக்குக்‌ இடைக்கவில்லை. 
அதர்வ அத்யயனம்‌ வட இந்தியாவில்‌ இல பாகங்களில்‌ 
கொஞ்சம்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருப்பது தவிர, தக்ஷிண 
தேசத்தில்‌ அடியோடு மறைந்து. போய்விட்டிருக்றெது. ஆனா 
லும்‌, பத்து உபநிஷத்துகளில்‌ மூன்று ('ப்ரச்னம்‌', “முண்டகம்‌”, 
“மாண்டுக்யம்‌') அதர்வ வேதத்தைச்‌ சேர்ந்தவையாகவே 
இருக்கின்றன. ‘ Disks i - 


அதாவது கர்மாக்களுக்குப்‌ பிரதானமாக GAM சாகா. 
CC-0. In Public Domain. Digitized byMuthulakshmi னில்‌ Academy 


(சாகையின்‌) பாகங்கள்‌ மறைந்து போகும்படி விட்டுவிட்டா 
லும்‌, தத்வத்தை மட்டும்‌ விடக்‌ கூடாது என்று, நம்‌ தேசத்தில்‌ 
இப்படி ஞான உபாயமான உபநிஷத்துகள்‌ பலவற்றை 
விசேஷமாகக்‌ காப்பாற்றி வந்திருக்கிறார்கள்‌. 


உபநிஷத்துகள்‌ ஏகப்பட்டன இருந்திருக்கின்றன. இருநூறு 
வருஷங்களுக்கு முன்‌ காஞ்சீபுரத்திலே இருந்த ஒரு யதிகள்‌ 108 
உபநிஷத்துகளுக்குப்‌ பாஷ்யம்‌ எழுதியிருக்கிறார்‌. அவருக்கு 
“உபநிஷத்‌ பிரம்மேந்திராள்‌' என்றே பேர்‌ ஏற்பட்டுவிட்டது. 
இன்னமும்‌ அங்கே அவர்களுடைய மடம்‌ இருக்கிறது. 


. 


தசோபநிஷத்துக்கள்‌ 


“தசோபநிஷத்‌' என்று பத்தைப்‌ பொறுக்கி ஸ்ரீ சங்கர 
பகவத்‌ பாதாள்‌ அத்வைத பரமாகப்‌ பாஷ்யம்‌ பண்ணினார்‌. 
பின்னால்‌. வந்த விசிஷ்டாத்வைதம்‌, த்வைதம்‌ முதலியவற்றைச்‌ 
சேர்ந்த பெரியவர்களும்‌ இதே பத்துக்குத்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
ஸித்தாந்தப்‌ பிரகாரம்‌ பாஷ்யம்‌ செய்தார்கள்‌. இந்தப்‌ பத்தை 
யும்‌ சுலபமாக ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்வதற்காகப்‌ பெயர்‌ 
களை ஒரு ச்லோக ரூபத்தில்‌ கோத்துச்‌ சொல்வதுண்டு: 


ஈச-கேன-௧ட-ப்ரச்ன-முண்ட-மாண்டுக்ய-இத்தரி! 
ஐதரேயம்‌ ச சாந்தோக்யம்‌ ப்ருஹதாரண்யகம்‌ FFU 


ச்லோகத்தில்‌ சொல்லியிருக்கிற order (வரிசைக்‌ திரமப்‌)படி 
தான்‌ ஆசார்யர்கள்‌ பாஷ்யம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 


இதிலே ஈசம்‌ என்பது ஈசாவாஸ்ய உபநிஷத்‌. அது சுக்ல 
யஜுர்‌ வேதத்தில்‌ ஸம்ஹிதையிலேயே முடிவாக வருவது. 
“ஈசாவாஸ்யம்‌' என்ற வார்த்தையோடு ஆரம்பிப்பதால்‌ இந்த 
உபநிஷத்துக்கு இப்படிப்‌ பெயர்‌. “கேன” என்று ஆரம்பிக்கும்‌ 
அடுத்த உபநிஷத்துக்கு *கேனோபநிஷத்‌' என்றே பேர்‌. “ஈச்வர 
15 ்‌ 
0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


னால்தான்‌ இந்த லோகம்‌ முழுக்கவும்‌ வியாபிக்கப்பட்டிருக்‌ 
கிறது. அவனுக்கே கர்மாக்களை அர்ப்பணம்‌ பண்ணிப்‌ 
பரமாத்ம தத்வத்தை நாம்‌ அடைய வேண்டும்‌' என்று 
ஈசாவாஸ்யோபநிஷத்து கூறுகிறது. 


மரயானைப்‌ பொம்மையைப்‌ பார்த்தால்‌ குழந்தை அது 
யானை என்றே எண்ணுகிறது. பெரியவர்களுக்கு அது யானை 
மாதிரி இருந்தாலும்‌ மரம்தான்‌ என்று தெரிகிறது. குழந்தைக்கு 
மரம்‌ மறைந்து யானை தெரிகிறது; பெரியவர்களுக்கு யானை 
மறைந்து மரம்‌ தெரிகிறது. இப்படியே பார்‌ (உலகம்‌) 
முதலாகப்‌ பஞ்ச பூதங்களும்‌ பரமாத்மா என்ற மரத்தால்‌ 
பண்ணின பொம்மைதான்‌. பரமாத்மாதான்‌ இத்தனையும்‌ 
என்று நாம்‌ பார்க்க வேண்டும்‌. 


மரத்தை மறைத்தது மாமத யானை 
மரத்தில்‌ மறைந்தது மாமத யானை 
பரத்தை மறைத்தது பார்முதல்‌ பூதம்‌ 
பரத்தில்‌ மறைந்தது பார்முதல்‌ பூதம்‌ 


என்று திருமூலர்‌ சொன்னபடி, பஞ்ச பூதங்களையே பார்த்துக்‌ 
கொண்டு, அதன்‌ காரணமான பரமாத்மாவை மறந்திருப்பதை 
விட்டு, இவற்றால்‌ பரமாத்மா மறைந்துபோக விடாமல்‌, 
இவற்றிலும்‌ வியாபித்திருப்பது பரமாத்மாதான்‌ என்று, 
அனைத்தையும்‌ ஈச்வர வியாபகமாகப்‌ பார்க்க வேண்டும்‌. திரு 
மூலர்‌ சொன்னதையே அச்சடித்தாற்போல்‌ “தந்தினி தாரு 
விகாரே'-மரத்தின்‌ மாற்று ரூபத்தில்‌ யானை-என்று ஆசார்‌ 
யாள்‌ சொல்கிறார்‌”. இவற்றில்‌ எது முந்தி, எது பிந்தி என்ற 
வாதத்துக்கு நான்‌ வரவில்லை. மஹா புருஷர்களுக்கு ஒரே 
மாதிரித்தான்‌ தோன்றும்‌. 


'கேனம்‌' என்பது கேனோபநிஷத்‌. அது ஸாம வேதத்தில்‌ 
ஜைமினி சாகையில்‌, தலவகார பிராம்மணத்தில்‌ வருவதால்‌ 
'தலவகார உபநிஷத்‌” என்றும்‌. சொல்வதுண்டு. 'கெட்டதைக்‌ 
கேனத்தில்‌ தேடு என்று வசனம்‌ இருக்கிறது. - அடிமுடி 
தெரியாத பரம்பொருளை, அஹம்பாவம்‌ பிடித்த தேவர்கள்‌ 


1. “ஸ்வாத்ம நிரூபணம்‌' : 94-வது ச்லோகம்‌. 


16. 
0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தெரிந்து கொள்ள முடியாமல்‌ தேடினபோது, ஸாக்ஷாத்‌ 
அம்பிகையே தேவேந்திரனுக்கு ஞானோபதேசம்‌ செய்ததை 
இந்த உபநிஷத்‌ சொல்கிறது. நம்முடைய சகல சக்திகளும்‌ ஒரே 
மஹாசக்தியிடமிருந்து வந்ததுதான்‌ என்று ஸாக்ஷாத்‌ பராசக்தியே 
உபதேசிக்றொள்‌. இதற்கு ஸ்ரீ பகவத்பாதாள்‌ மற்ற உபநிஷத்து 
களுக்குப்‌ பாஷ்யம்‌ செய்த மாதிரிப்‌ பதம்‌ பதமாக எடுத்துக்‌ 
கொண்டு பாஷ்யம்‌ செய்ததோடு நிற்காமல்‌, வாக்கியம்‌ 
வாக்கியமாகவும்‌ எடுத்துக்‌ கொண்டு இன்னொரு பாஷ்யம்‌ 
செய்திருக்கிறார்‌. அதாவது இந்த உபநிஷத்து ஆசார்யாளின்‌ 
இரட்டை பாஷ்யத்தைப்‌ பெற்றிருக்கிறது. ஸெளந்தர்ய 
லஹரியிலும்‌ ஆசார்யாள்‌ இந்த உபநிஷத்தை முக்கியமாக 
நினைத்துக்‌ கொண்டே, 'வேதமாதாவின்‌ சிரஸில்‌ வைக்கப்‌ 
பட்ட உன்‌ திருவடிகளை என்‌ தலை மேலும்‌ வையம்மா' 
என்று அம்பாளைப்‌ பிரார்த்தனை பண்ணுகிறார்‌. 
வேதாந்தம்‌ என்ற மாதிரியே வேத சிரஸ்‌, ச்ருதி சிரஸ்‌ என்ற 
பெயரும்‌ உபநிஷத்துகளுக்கு உண்டு. சிரஸ்‌ என்றால்‌ தலை. 
‘yy’ என்றும்‌ தமிழில்‌ சொல்கிறோம்‌. வேதத்தின்‌ அந்தமாக, 
முடிவாக இருப்பதோடு அதன்‌ சிரஸான முடியாகவும்‌ 
இருப்பவை உபநிஷத்துக்களே. வேத மாதாவின்‌ சிரஸில்‌ 
அம்பாள்‌ பாதம்‌ இருக்கிறது என்றால்‌, அது உபநிஷத்தில்‌ 
இருக்கிறது என்றே அர்த்தம்‌. இந்தக்‌ கேனோபநிஷத்தில்தான்‌ 
அம்பாள்‌ ஞானாம்பிகையாக வருகிறாள்‌. “ஸாமகான ப்ரியா்‌ 
என்று லலிதா ஸஹஸ்ர நாமத்தில்‌ அவளுக்கு ஒரு பெயர்‌ 
சொன்னதற்கு ஏற்றாற்போல்‌, இந்த ஸாமவேத உபநிஷத்தில்‌ 
அவளுடைய பெருமை விசேஷமாகத்‌ தெரிகிறது. 


ஒரு வஸ்துவை நாம்‌ பார்க்கிறோம்‌ என்றால்‌, பார்க்கப்படு 
இற object என்றும்‌, பார்க்கிறவனான subject என்றும்‌ இரண்டு 
ஏற்பட்டு விடுகின்றன. நம்‌ உடம்பை நம்மால்‌ 00)60-ஆகத்‌ 
தெரிந்து கொள்ள முடிகிறது. என்‌ உடம்பு நன்றாயிருக்றெது; 
அல்லது நன்றாக இல்லை' என்று நாம்‌ அதைப்‌ பற்றித்‌ 
தெரிந்து கொள்கிறோம்‌ என்றால்‌, அப்போது அது object-ஆ&ி 
விடுகிறது. அதிலிருந்து வேறாக, “நாம்‌” என்ற ஏதோ ஒன்று 
subject-ys இருந்து - கொண்டு, அதைப்‌ பார்க்கிறது என்று 


2. “ச்ருதநாம்‌ மூர்த்தாநோ' : எனத்‌ தொடங்கும்‌ 84-வது ச்லோகம்‌ : 
17. 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஏற்படுகிறது. அப்படிப்‌ பார்ப்பது எதுவோ அதுதான்‌ ஆத்மா. 
இந்த subject-~ எதனாலும்‌ தெரிந்து கொள்ள முடியாது. 
அப்படித்‌ தெரிந்து கொள்ள முடிந்து விட்டால்‌ அதுவும்‌ object 
ஆகி, அதைப்‌ பார்க்கிற இன்னொரு subject-g rer நிஐ நாம்‌ 
என்று ஆகிவிடும்‌. நிஜமான நாமான ஆத்மா subject-அ கத்‌ 
தான்‌ இருக்க முடியுமே தவிர ௦0)௦0-ஆகாது. எனவே சரீரம்‌ 
முதலான 00)60-களைத்‌ தள்ளிவிட்டு, இந்த subject-ya நாம்‌ 
அனுபவத்தில்‌ தனித்து இருந்து கொண்டுதான்‌ இருக்க முடியுமே 
தவிர, அதை அறிந்து கொண்டு இருக்க முடியாது. அறிவது 
என்றால்‌, இதைவிட இன்னொன்று இதை object-அ க்கி 
ஆராய்ந்தால்தான்‌ முடியும்‌. ஆத்மாவின்‌ விஷயத்தில்‌ இது 
அஸம்பாவிதம்‌. ஆத்மாதான்‌ நிஜமான நாம்‌. அதை அறிய 
வேண்டும்‌ என்றால்‌, அப்படி அறிறெ வஸ்து ஆத்மாவுக்கு 
வேறானதாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. நம்மில்‌ நம்முடைய 
நிஜமான ஸ்வரூபத்துக்கு வேறாக என்ன இருக்க முடியும்‌? 
ஆத்மாவுக்கு அந்நியமாக அதை அறிய எது உண்டு? எதுவும்‌ 
கிடையாது. அதனால்‌ “ஆத்ம ஞானம்‌', “ஆத்மாவை அறிவது” 
என்ற வார்த்தைகளைச்‌ சொன்னால்கூட, இங்கெல்லாம்‌ 
ஞானம்‌, அறிவது என்பதற்கு ஒரு ஸப்ஜெக்ட்‌ இன்னொரு 
ஆப்ஜெக்டை அறிகிறது என்று அர்த்தமில்லை. தன்னைத்‌ 
தானே , அனுபவித்துக்‌ கொள்வதைத்தான்‌ இந்த இடங்களில்‌ 
“ஞானம்‌”, 'அறிவது' என்ற வார்த்தைகளால்‌ சுட்டிக்‌ காட்டு 
கிறோம்‌. இதனால்தான்‌ கேனோபநிஷத்‌, “எவன்‌ ஆத்மாவை 
அறிந்து விட்டேன்‌ என்கிறானோ அவன்‌ அறியவே இல்லை; 
எவன்‌ அறியவில்லை என்ற நிலையில்‌ இருக்கிறானோ அவன்‌ 
தான்‌ அறிகிறான்‌. தெரியும்‌ என்று நினைக்கிறவனுக்குத்‌ 
தெரியாது; தெரியாது என்ற நிலையில்‌ இருக்றெவனுக்கே 
தெரிந்தது” என்கிறது “கண்டவர்‌ விண்டிலர்‌; விண்டவர்‌ 
கண்டிலர்‌ என்று சொல்வதும்‌ இதைத்தான்‌. 


s என்றது கடோபநிஷத்‌. க்ருஷ்ண யஜுஸில்‌ கட 
சாகையில்‌ வருவது. அதிலே, செத்தபின்‌ ஜீவன்‌ என்ன 
ஆகிறது என்பதைப்‌ பற்றி 'நசிகேதஸ்‌ என்ற: . பிரம்மசாரிக்கு 
யமதர்மராஜா பண்ணின உபதேசம்‌ GANS). கதை மாதிரி 
ஆரம்பித்துப்‌ பெரிய தத்வத்தில்‌ ,. கொண்டு போய்விடும்‌. 
கீதையில்‌ பகவான்‌ முக்கியமாக இந்த உபநிஷத்‌ வாக்யங்க 
ளைத்தான்‌ எடுத்துக்‌ கொண்டு, திருப்பிச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
CC-0. In Public Domain. Digitized by Můfhulakshmi Research Academy 


முன்னே ஸப்ஜெக்ட்‌-ஆப்ஜெக்ட்‌ பற்றி நான்‌ சொன்னது, 
இந்த உபநிஷத்தின்‌ கடைசியில்‌ ரொம்பவும்‌ அழுத்தமாக, 
உபதேசிக்கப்பட்டிருக்றெது. பயிர்த்‌ தண்டிலிருந்து கதிரை 
உருவி எடுக்கிறோம்‌ அல்லவா? ஓர்‌ ஈர்க்குச்சியில்‌ மேல்‌ 
தோலிலிருந்து உள்ளேயிருக்கும்‌ ஈர்க்கை அப்படியே உருவி 
விடுகிறோம்‌ அல்லவா? அந்த மாதிரி, ஆப்ஜெக்டான சரீரத்தி 
லிருந்து ஸப்ஜெக்டான ஆத்மாவைத்‌ தைரியமாக உருவி 
எடுத்துக்‌ கொண்டு, அதுவாகவே இருக்க வேண்டும்‌ என்று 
அந்த மந்திரம்‌ (17:17) சொல்கிறது. “காமம்‌, க்ரோதம்‌, 
த்வேஷம்‌, பயம்‌ எல்லாம்‌ மனஸைச்‌ சேர்ந்தனவே ஒழிய, 
ஆத்மாவான எனது அல்ல. பசி, தாகம்‌ முதலியன உடம்பைச்‌ 
சேர்ந்தனவே தவிர, என்னுடையன அல்ல' என்று ஆத்மாவைச்‌ 
சேராத எல்லா அனாத்‌ மவஸ்துக்களையும்‌ objectify பண்ணி, 


வெளியே தள்ளுவதற்கு ஸதா பழகிக்‌ கொண்டேயிருக்க 


வேண்டும்‌. இம்மாதிரி எப்பொழுதும்‌ அனுஸந்தானம்‌ செய்து 
வந்தால்‌, உடம்பும்‌ மனஸாும்தான்‌ நாம்‌ என்பதாக வேரூன்றியி 
ருக்கும்‌ அபிமானம்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக நலிந்து, மறைந்தே 
போய்விடும்‌. உடம்புக்கும்‌ மனஸாக்கும்‌ இருக்கப்பட்ட 
அழுக்குகள்‌ எதுவுமில்லாத சுத்தமான ஆத்மாவாக நாம்‌ இருக்க 
லாம்‌. இப்படி, சரீரத்திலிருந்தும்‌ மனஸிலிருந்தும்‌ ஆத்மா 
வைப்‌ பிரிப்பதற்கு, முஞ்சம்‌ புல்லுக்குள்ளிலிருந்து ஈர்க்கு 
பளிச்சென்று சுத்தமாக வழவழவென்று பிரிந்து வருவதைத்‌ 
இிருஷ்டாந்தமாகச்‌ சொல்லியிருக்றெது. இதோ பக்கத்தில்‌ 
இருக்கிற இந்த வாழைக்கட்டை வாடி வதங்கிப்‌ போனால்‌, 
நாம்‌ வாடி வதங்குகிறோமா? அந்த வாழைக்கட்டையைவிட, 

ன்னம்‌ கொஞ்சம்‌ இட்டேயிருக்கும்‌ மாம்ஸைக்‌ கட்டை 


என்றே இந்தச்‌ சரீரத்தை எண்ண வேண்டும்‌. அந்த வாழைக்‌' 


கட்டை “ஸப்ஜெக்‌'டான நாமாக இல்லாமல்‌ “ஆப்ஜெக்‌ டாக 
'இருக்கிற மாதிரியே, ஆத்மா என்ற ஸப்ஜெக்டுக்கு இந்த நம்‌ 
உடம்பையும்‌ வேறான ஆப்ஜெக்டாகப்‌ பார்க்கப்‌ பழக 
வேண்டும்‌. 

இந்த லோகத்தில்‌, நாம்‌ சரீரத்தில்‌ இருப்பதாகத்‌ தோன்றும்‌ 
இப்போதே, இப்படிச்‌ சரீரத்தை நானல்ல ; 'என்னுடையதலல்‌ 
என்று பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. அப்போது, செத்துப்‌ 
போனபின்தான்‌ வேறு ஏதோ கைலாஸ்‌ வைகுண்டாதி Gorse 
களுக்குப்‌ போய்‌ மோக்ஷம்‌ அடையலாம்‌ என்று இல்லாமல்‌, 

19 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


| 


இங்கேயே மோக்ஷமாகிவிடும்‌! மோக்ஷம்‌ என்றால்‌, எந்தப்‌ 
பாரமும்‌ இல்லாமல்‌ விடுபட்ட ஸதானந்தம்‌ என்றே அர்த்தம்‌. 
அப்படி இந்த லோகத்திலேயே சரீரப்‌ பிரக்ஞையைவிட்டு, 
ஆத்மாராமனாக இருப்பவனைத்தான்‌ ஜீவன்‌ முக்தன்‌ என்பது. 
வேத வேதாந்தங்களின்‌ பரம தாத்பரியம்‌ ஒருத்தனை இப்படி 
ஜீவன்‌ முக்தனாக்குவதுதான்‌. கீதையில்‌, பகவான்‌ ப்ராக்‌ சரீர 
விமோக்ஷணாத்‌ (சரீரத்திலிருந்து உயிர்‌ வெளியே போகிறதற்கு 
முந்தியே), இந்த லோகத்தில்‌ இருக்கும்போதே. இஹைய S 
எவன்‌ காம க்ரோத வேகங்களை அடக்கி விடுகிறானோ 
அவனே யோகத்தில்‌ நிலைத்து நித்ய ஸுகத்தை அனுபவிக்கிற 
வன்‌ என்று, இதே கருத்தைத்தான்‌ சொல்லியிருக்கிறார்‌ . 
இஹைவ-இஹ ஏவ-அதாவது இங்கே இந்த பூலோகத்தில்‌ 
இருக்கிறபோதே, இப்படி ஆத்மாவைத்‌ தெரிந்து கொண்டு 
விட்டால்‌ (அதாவது அனுபவித்து விட்டால்‌), சரீரம்‌ போனா 
லும்‌ போகிறது தெரியாது. சரீரம்‌ இருக்கிறபோதேதான்‌ அது 
தன்னுடையதல்ல என்று போக்கிக்‌ கொண்டாடி விட்டதே! 
ஆகையால்‌, சாவு என்று ஒன்று வந்து சரீரத்தைப்‌ போக்கடிக்க 
வேண்டுமா என்ன? சரீரம்‌ (சரீரம்‌ என்கிறபோது மனளையும்‌ 
சேர்த்துத்தான்‌ சொல்வதாக அர்த்தம்‌) தனதல்ல என்றாக்கி 
விட்டால்‌, அப்புறம்‌ சாவே இல்லை. தனதில்லாத சரீரத்துக்கு 
வருகிற சாவு, தன்னை எப்படிப்‌ பாதிக்கும்‌? ம்ருத்யுவான சாவு 
இல்லாததால்‌, இவன்‌ அமிருதமாகி விடுகிறான்‌. “இஹைவ” 
இவன்‌ இப்படி அமிருதமாவதைத்தான்‌ கர்ம காண்டத்திலே 
வருகிற புருஷ்ஸூக்தாதி மந்திரங்களும்‌ சொல்கின்றன. 
உபநிஷத்துகளில்‌ இந்தக்‌ கருத்து விசேஷமாகத்‌ இரும்பத்‌ 
திரும்பக்‌ கூறப்படும்‌. 

_ நமக்கு துக்க ஹேதுவாக இருப்பது சரீரமும்‌ அதன்‌ மூலம்‌ 
செயல்படுகின்ற மனஸும்தான்‌. துக்கம்‌ போய்‌ ஸதா ஆனந்த 


ல்‌: திடைப்பதைவிட நிறை. 
Tey), இந்த லோகத்தில்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


| 
| 
| 


இருக்கும்போதே, சரீர அபிமானத்தை அடியோடு தள்ளிவிட்டு 
ஆத்மாவில்‌ வேரூன்றி நிற்பதால்‌ இடைக்கிறது என்று சங்கர 
பகவத்‌ பாதாள்‌ ஸ்தாபித்திருக்கிறார்‌! 


ததேதத்‌ அசரீரத்வம்‌ மோக்ஷாக்யம்‌ 


என்று ஸூத்ர பாஷ்யத்தில்‌ (1.1.4) சொல்கிறார்‌. “அசரீரி” 
என்றால்‌ நாம்‌ என்ன நினைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌ 
என்றால்‌, ஆள்‌ தெரியாமல்‌ ஒரு குரல்‌ மட்டும்‌ கேட்பது என்று. 
அசரீரி என்றால்‌ சரீரம்‌ இல்லாமலிருப்பது என்பதே அர்த்தம்‌. 
“சரீரம்‌ நான்‌” என்கிற பிரக்ஞை போகிறதுதான்‌ அசரீரத்வம்‌. 
அதுதான்‌ மோக்ஷம்‌ என்று ஆசார்யாள்‌ லக்ஷணம்‌ கொடுக்கி 
நார்‌. சரீரம்‌ இல்லாமல்‌ அசரீரியாகப்‌ பண்ணிக்‌ கொள்வது 
என்றால்‌, தற்கொலை செய்து கொள்வது என்று அர்த்தம்‌ 
இல்லை. தற்கொலையும்‌ ஸாதாரணச்‌ சாவும்‌ ஸ்தூல 
தேஹத்திற்குத்தான்‌. இது போன பின்னும்‌ மனோமயமான 
ஸுூக்ஷ்ம தேஹம்‌ இருந்து கொண்டு கஷ்டப்‌ படுத்தும்‌. 
ஆசைகளை குறைத்துக்கொண்டே வந்து, அடியோடு தேய்த்து 
விட்டால்தான்‌ சரீராபிமானம்‌ முற்றிலும்‌ போய்‌, அபிமானிக்‌ 
An மனஸும்‌ போய்விடும்‌. உள்ளேயிருக்றெ ஆத்மா மட்டுமே 
பிரகாசிக்கும்‌. இதற்காக, வேறு எந்த லோகத்துக்கும்‌ போகத்‌ 
தேவையில்லை. இதைத்தான்‌ வேத வேதாந்தங்கள்‌ இஹைவ, - 
இஹைவ என்பது. 


இந்த அம்ருத நிலையை அடைவதற்கு முக்யமான இரண்டு 
சத்ருக்கள்‌ காம, க்ரோதம்‌ என்று கதையான ஸ்மிருதியில்‌ 
சொல்லியிருக்கிறது. அதற்கு ஆதாரம்‌ ச்ருதியான சாந்தோக்யத்‌ 
தில்‌ உள்ள (V111.12.1) “ப்ரிய அப்ரியம்‌' என்ற வாக்கியம்‌: 
“விருப்பு வெறுப்பு' என்று அர்த்தம்‌. விருப்புதான்‌ காமம்‌; 
வெறுப்பு க்ரோதம்‌. சரீரம்‌ இல்லாதவனை விருப்பு - 
வெறுப்புகள்‌ தொடமாட்டா என்று சாந்தோக்யம்‌ சொல்‌ 
இறது. அதாவது, É விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட 
வேண்டுமானால்‌ உயிரோடு இருக்கிறபோதே சரீரம்‌ 
நானில்லை என்று ஆக்கிக்கொள்‌” என்கிறது. ne 

ஒரே ஜீவாத்மாவின்‌ - அஹங்கார-மமகாராதிகளை ஒட்டி 


(நான்‌ எனது .என்ற பாவனைகளை ஓட்டி) கெளணாத்மா, 
21 ; 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மித்யாத்மா முக்யாத்‌ ò ð l 
oT, தமா என்று மூன்றாகப்‌ பிரித்துச்‌ சொல்‌. 
ag வழக்கம்‌. பெரியோர்கள்‌ இந்த விஷயத்தை Gerais atl 
சால்லியிருக்கிறார்கள்‌. அந்த ச்லோகமானது பகவத்‌ 
பாதாளால்‌ ப்ரம்ம ஸூத்ர பாஷ்யத்தில்‌ . உதாஹரிக்கப்‌ 


பட்டிருக்கிறது: 


கெளண-மித்யாத்மனோ(அ)ஸத்வே புத்ர 
see ; தேஹாதி பா b! 
ஸத-ப்ரஹ்மாத்மாஹம்‌ இத்யேவம்‌ போதே d ல்‌ 
கார்யம்‌ கதம்‌ பவேத்‌!! 
(ஸூத்ர பாஷ்யம்‌ - 1.1.4) 


பதா. கெளணமென்றால்‌,' 
சாலலுவதென்று அர்த்தம்‌. நாம்‌ வே ; 5 ரார்கள்‌ 
5 5 ` 3 2I» புத்ர மித்ரர்கள்‌ 
வேறு என்று நமக்குத்‌ தெரிந்திருக்கும்‌ பொழுதே, “நாம்‌ நாம்‌” 


கெளணாத்மா என்‌ லப்பட்‌ 
என்று சொல்லப்பட்டது. அவர்களைவிட 
நெருங்கின சரீரம்‌ முதலியவற்றில்‌ நான்‌ என்கிற அபிமானம்‌ 


தான்‌ முக்கியாத்மாவென்‌ சொல்‌ : EG 
பட்ட கெளணாத்மா, gener BS ay Ao ea A 


விட்டால்‌ புத்ர மித்ரர்கள்‌, சரீர இந்திரியங்கள்‌ இவற்றின்‌ 


_ Arise, awake: எழுந்திருங்கள்‌, விழித்துக்‌ கொள்ளுங்கள்‌” 

J 2 யும்‌ தட்டி எழுப்பி, 
ட்டம்‌ (வனுக்கு. mott௦-வாக Gas Ee 
SSS) கடோபநிஷத்தில்‌. வருகிற மந்திரம்தான்‌. இப்போது 
s da 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


A 


| 
| 
| 


நிறைய மேற்கோள்‌ காட்டப்படும்‌ அனேக வாசகங்கள்‌ இந்த 
உபநிஷத்தில்‌ வருகிறவையே. உதாரணமாக, “படிப்பாலோ 
மேதாவித்தனத்தாலோ ஆத்மாவை அடைய முடியாது” 
('நாயமாத்மா') என்கிற மந்திரம்‌; ஜீவன்‌ என்ற தேர்க்காரனுக்கு 
சரீரம்‌ தேர்‌, புத்தி ஸாரதி, மனஸ்‌ கடிவாளம்‌, இந்திரியங்கள்‌ 
குதிரைகள்‌ என்ற விஷயம்‌; ஹ்ருதய குகையில்‌ பரமபுருஷன்‌ 
அங்குஷ்ட (கட்டை விரல்‌) பிரமாணமாக ஜோதி ரூபத்திலிருக்‌ 
றான்‌ என்ற ஸமாசாரம்‌; தீபாராதனை செய்கிறபோது 
சொல்லும்‌ “ந தத்ர ஸூர்யோ பாதி” மந்திரம்‌ (“பரமாத்மாவின்‌ 
ஸன்னிதானத்தில்‌ சூரியன்‌, சந்திரன்‌, நக்ஷத்திரம்‌, அக்னி 
எல்லாமே ஒளி மழுங்கி விடுகின்றன. அவனால்தான்‌ இவற்றுக்‌ 
கெல்லாம்‌ பிரகாசமாதலால்‌, இவற்றால்‌ அவனை விளக்கிக்‌ 
காட்ட முடியாது” என்று அர்த்தம்‌. நம்‌ அறிவெல்லாம்‌ அந்தப்‌ 
பேரறிவிலிருந்தே உண்டானதால்‌, இந்த நம்‌ சிற்றறிவால்‌ 
அவனை விளக்க முடியாது); பிற்பாடு இதையிலும்‌ பகவான்‌ 
சொல்லும்‌ ஸம்ஸாரம்‌ என்ற தலைப்பின்&ழ்‌ அச்வத்த விருக்ஷத்‌ 
தைப்‌ பற்றிய பிரஸ்தாபம்‌; ஹ்ருதயத்தில்‌ குடி கொண்டுள்ள 
ஆசைகளை எல்லாம்‌ ஒழித்து விட்டால்‌, இங்கேயே மனிதன்‌ 
அமிருதமாகி பிரம்மத்தை அனுபவிக்கிறான்‌ என்ற விஷயம்‌ - 
இப்படி. அனேக சமாசாரங்கள்‌ இன்று quote பண்ணப்படு 
வதெல்லாம்‌ கடோபநிஷத்தில்‌ வருபவைதான்‌. 


'கடோப”நிஷத்துக்கு அப்புறம்‌ வரும்‌ 'ப்ரச்னோபநிஷத்‌”, 
“முண்டகோபநிஷத்‌', “மாண்டுக்யோபநிஷத்‌' ஆகிய மூன்றும்‌ 
அதர்வ வேதத்தைச்‌ சேர்ந்தவை. “ப்ரச்னம்‌' என்றால்‌ கேள்வி. 
பிரஜைகள்‌ உற்பத்தியானது எப்படி? அவர்களை ரக்ஷிக்கிற 
தேவர்கள்‌ யார்‌? பிராணன்‌ எப்படி சரீரத்தில்‌ வந்து இயங்கு 
Ang? விழிப்பு, தூக்கம்‌, ஸ்வப்னம்‌ என்கிற நிலைகளைப்‌ 
பற்றின உண்மை என்ன? ஓங்கார உபாஸனையின்‌ பிரயோஜ 
னம்‌ என்ன? பரம புருஷனுக்கும்‌ ஜீவனுக்கும்‌ என்ன சம்பந்‌ 
தம்‌? - என்கிற ஆறு பிரச்னங்களுக்கு விடை சொல்வதால்‌ 
இந்த உபநிஷத்துக்கு, இப்படிப்‌ பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறது. 


முண்டகம்‌ என்றால்‌ தலையை மொட்டை : அடித்துக்‌ 
கொள்வது. ஸன்னியாஸிகள்‌ மாதிரியான பரம பக்குவமான 
வைராக்யசாலிகளே அப்யஸிப்பதற்கு அதிகாரம்‌ பெற்ற உப 
நிஷத்துக்கு “முண்டகோபறிஷத்‌ என்று பெயர்‌ இருக்கிறது. 
0-0. In Public Domain. Digitize@by Muthulakshmi Research Academy 


அக்ஷர பிரம்மத்தைப்‌ பற்றிச்‌ சொல்கிற உபநிஷத்‌ இது. 
அழிவில்லாதது எதுவோ அதுவே அக்ஷரம்‌. அக்ஷரம்‌ என்றால்‌ 
ஓலி என்ற அர்த்தமும்‌ இருக்கிறது. பஞ்சாக்ரம்‌, அஷ்டாக்ஷரம்‌ 
என்றெல்லாம்‌ சொல்கிறோம்‌ அல்லவா? இந்த ஒலிகளுக்கெல்‌ 
லாம்‌ மூலமான அக்ஷரம்தான்‌ பிரணவம்‌ என்னும்‌ ஓம்காரம்‌. 
அக்ஷரப்‌ பிரம்மம்‌ என்ற லக்ஷ்யத்தில்‌ சேர்வதற்கு அக்ஷரமான 
பிரணவம்‌ விசேஷ ஸாதனமாக இருக்கிறது. ஓம்கார வில்லில்‌ 
ஆத்மா என்ற அம்பைப்‌ பூட்டிக்‌ கொஞ்சங்கூடக்‌ கலக்கமில்லா 
மல்‌ பிரம்மம்‌ என்ற குறியில்‌ அடித்து ஒன்றாக்கி விடவேண்டும்‌ 
ஏன்று இந்த உபநிஷத்‌ சொல்கிறது. ஜீவாத்மா, பரமாத்மா 

ரண்டையும்‌ சரீரம்‌ என்றெ ஒரே பிப்பல மரத்திலிருக்றெ 
இரண்டு பக்ஷிகளாகவும்‌, அவற்றில்‌ ஜீவாத்மா பக்ஷி மட்டும்‌ 
பழத்தை (கர்ம பலத்தை)ச்‌ சாப்பிடுவதாகவும்‌, பரமாத்மா 
பக்ஷி சாக்ஷி மாத்திரமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டு இருப்பதாகவும்‌ 
இந்த உபநிஷத்தில்தான்‌ வருகிறது. இதுவே பைபிளில்‌ ஆதம்‌ 
(ஆத்மா) ஆப்பிள்‌ (பிப்பல) பழத்தைச்‌ சாப்பிடாமலிருந்ததாக 
வும்‌, ஈவ்‌ (ஜீவன்‌) அதைச்‌ சாப்பிட்டதாகவும்‌ கதையாயிற்று. 
இப்போது குடியரசு சர்க்காரில்‌ “ஸத்யமேவ ஐயதே” என்ற 
motto (லக்ஷ வாசகம்‌) வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்களே, 
அது முண்டகோபநிஷத்‌ மந்திரம்தான்‌. இந்த லோகத்திலேயே 
ஜீவன்‌ முக்தர்களாக இருந்து, சரீரம்‌ போனபின்‌ விதேஹ 
முக்தார்களாகிற ஸன்னியாஸிகளைப்பற்றியும்‌ இதில்‌ ஒரு 


மந்திரம்‌, இருக்கிறது. இப்போது ஸன்னியாஸிகளுக்குப்‌ பூர்ண : 


கும்பம்‌ கொடுக்கும்போது சொல்கிற மந்திரங்களில்‌ இந்த 
மந்திரமும்‌ வருகிறது. வெவ்வேறு பெயரில்‌, வெவ்வேறு 


'மாண்டூக்யோபநிஷத்து” அடுத்தது. மாண்டுக்யம்‌ என்றால்‌ 
தவளை. தவளை உபநிஷத்து' என்று ஏன்‌ பேர்‌? ஒரு காரணம்‌ 


படிக்கு TADS குதித்து வரும்‌, இந்த உபநிஷத்திலே ஜாக்ரம்‌ 
(விழிப்பு நிலை), ஸ்வப்னம்‌ (கனவு நிலை), ஸுஷுப்‌இ ( தூக்க 


CC-0. In Public Domain. Digitized by Mithulakshmi Research Academy 


as 


அ க்ஷி னி 


நிலை) இவற்றைத்‌ தாண்டி ஆத்மவெளியான துரீயத்தில்‌ 
(நாலாம்‌ நிலையில்‌) சேருவதற்கு வழி சொல்லியிருக்கிறது. 


- ஓம்‌' என்ற அக்ஷர உபாஸனையாலேயே இப்படி ஓரே 


தாவாகத்‌ துரீயத்துக்குத்‌ துள்ளிக்‌ குதிப்பதைச்‌ சொல்லியிருக்‌ 
கிறது. அதனால்தான்‌ 'தவளை உபநிஷத்து” என்று பேர்‌ வந்து 
விட்டதோ என்று தோன்றுகிறது. ரிஸர்ச்‌ செய்பவர்கள்‌, 
ஆதிகால ஜனங்களில்‌ ஒவ்வொரு கோஷ்டியும்‌ ஒவ்வொரு 
பிராணி வர்க்கத்தின்‌ பேரில்‌ totem என்று அடையாளம்‌ 
வைத்துக்‌ கொண்டு, தனித்‌ தனிப்‌ பிரிவுகளாகச்‌ சேர்ந்திருந்தார்‌ 
கள்‌ என்றும்‌, இதிலே தவளை அடையாளம்‌ வைத்துக்‌ 
கொண்ட மாண்டூக்யர்களிடம்‌ இருந்த உபநிஷத்தே இது 
என்றும்‌ சொல்கிறார்கள்‌. இந்த உபநிஷத்தின்‌ ரிஷி, மண்டூக 
ரூபியான வருண பகவான்‌ என்று சொல்லப்படுகிறது. ' 


உபநிஷத்துகளுக்குள்‌ ரொம்பச்‌ சின்னது இதுதான்‌. 
மொத்தம்‌ பன்னிரண்டே மந்திரங்கள்தான்‌. ஆனால்‌ கீர்த்தி 
யிலும்‌, சக்தியிலும்‌ இந்த உபநிஷத்‌ விசேஷமான இடம்‌ 
பெற்றிருக்கிறது. பிரணவத்தின்‌ நாலு பாதங்களைக்‌ காட்டி 
ஜீவாத்மா, பரமாத்மா இரண்டும்‌ ஒன்றே என்று இது நிர்த்தார 


ணம்‌ செய்கிறது. கடைசியில்‌, பிரபஞ்சமெல்லாம்‌ ஒடுங்கிப்‌ 


போகிற துரீய அனுபவத்தை “சாந்தம்‌-சிவம்‌-அத்வைதம்‌' 
என்று இந்த உபநிஷத்‌ வர்ணிப்பது பிரஸித்தமாக இருக்கிறது... 


ஸ்ரீ சங்கர பகவத்‌ பாதாளின்‌ குருவுக்குக்‌ குருவான 
ஸ்ரீ கெளட பாதாசார்யாள்‌ “மாண்டுக்யோப நிஷத்‌ காரிகை' 
என்று இந்த உபதிஷத்தின்‌ தத்துவத்தை விளக்கி எழுதியிருக்‌ 
Apri. அதற்குப்‌ பகவத்பாதாள்‌ பாஷ்யம்‌ செய்திருக்கிறார்‌. 


தசோபநிஷத்துகளின்‌ பேரைச்‌ சொல்லும்‌ ச்லோகத்தில்‌ 
அடுத்தாற்போல்‌ ‘PSHM என்று வருவதுதான்‌, தைத்திரீய 

உபநிஷத்‌. 
வைசம்பாயனருக்குத்‌ தம்முடைய சிஷ்யரான யாக்ஞவல்கி 
யரிடம்‌ மனோபேதம்‌ உண்டாகி, “நான்‌ சொல்லிக்‌ கொடுத்த 
வேதத்தைக்‌ கக்கிவிடு' என்று கோபித்துச்‌ சொன்னதாகவும்‌, 
யாக்ஞவல்கியர்‌ அப்படியே செய்துவிட்டு, பிறகு சூரியபக 
வானிடம்‌ சென்று, அவரிடமிருந்து இதுவரை லோகத்துக்கு 
வராதிருந்த சுக்ல யஜுர்‌ வேதத்தில்‌ உபதேசம்‌ பெற்று வந்தார்‌ 
6-0. In Public Domain. Digitiged by Muthulakshmi Research Academy 


என்றும்‌ முன்னே சொன்னேனல்லவா? யாக்ஞவல்கியர்‌ முதலில்‌ 
கற்றுக்‌ கொண்ட வேதத்தைத்‌ தம்முடைய மந்திர சக்தியால்‌ 
வாஸ்தவமாகவே அன்ன ரூபமாகிக்‌ கக்கி விட்டார்‌. அப்போது 
வைசம்பாயனரின்‌ உத்தரவுப்படி, மற்ற சிஷ்யர்கள்‌ ‘HS aii’ 
என்கிற புறா மாதிரியான பகஷியின்‌ ரூபத்தை எடுத்துக்‌ 
கொண்டு யாக்ஞவல்கியர்‌ கக்கியதைச்‌ சாப்பிட்டு விட்டார்கள்‌. 
அதனால்‌ உடனே அவர்களுக்கு அந்த வேதம்‌ முழுவதையும்‌ 
அறிந்து கொள்ள முடிந்து விட்டது. அந்த வேத சாகைக்கு 
கிருஷ்ண யஜுஸின்‌ “தைத்திரீய சாகை' என்ற பெயரும்‌ 
உண்டாகிவிட்டது. 'தித்திரி'க்கு adjectival form “தைத்திரீய” 
என்பது. தைத்திரீய சாகையில்‌ உள்ள ஸம்ஹிதை, ப்ராம்மணம்‌, 
ஆரண்யகம்‌ எல்லாவற்றுக்கும்‌ தைத்திரீயம்‌ என்றே பெயர்‌. 
தைத்திரீய ஆரண்யகத்தில்தான்‌ இந்த உபநிஷத்து உள்ளது. 


மற்ற எல்லா உபநிஷத்துகளைவிட அதிகமாக அத்யயனம்‌ 
செய்யப்படுகிற உபநிஷத்து இதுதான்‌. கர்மானுஷ்டானங்களில்‌ 
பிரயோகமாகும்‌ அனேக மந்திரங்கள்‌ இதிலிருந்து எடுத்தவை 
தான்‌. : 


. சக்ஷ£வல்லி, ஆனந்தவல்லி, ப்ருகுவல்லி என்று இந்த 
உபநிஷத்தில்‌ மூன்று பாகங்கள்‌ உண்டு. 


சீக்ஷாவல்லியில்‌ க்ஷையை (கல்விப்‌ பயிற்சியை)ப்‌ பற்றிய 
பல விஷயங்களைச்‌ சொல்லியிருக்கிறது. பிரம்மசர்ய ஆசிரம 
நியமங்கள்‌, அதன்‌ மகிமை, வேத அத்யயனக்‌ சிரமம்‌, பிரணவ 
உபாஸனை முதலியவற்றைப்‌ பற்றி இந்த பாகம்‌ உபதேசிக்க 
றது. பிரம்மசாரிகள்‌ தங்கு தடையில்லாமல்‌ தன்னிடம்‌ வந்து 
வேதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும்‌ என்று ஆசாரியன்‌ செய்கிற 
'ஆவஹந்தீ ஹோமம்‌' இதில்தான்‌ இருக்கிறது. இன்றைக்குக்‌ 
கூட, இந்த ஹோமத்தைப்‌ பண்ணிப்‌ பார்த்ததில்‌, பல 
இடங்களில்‌ குற்றுயிரும்‌ குலை உயிருமாக இருந்த வேத 
பாடசாலைகளில்‌ புதிதாக வித்யார்த்திகள்‌ சேர்ந்து அவற்றுக்‌ 
குப்‌ புத்துயிர்‌ உண்டானதைக்‌ கண்கூடாகப்‌ பார்த்திருக்க 
றோம்‌. இப்போது ராஜரீக ரீதியில்‌ நாம்‌ சொல்கிற ஸ்வராஜ்‌ 
யத்தைவிட, சாச்வதமான ஆத்ம 'ஸ்வராஜ்ய'த்தைப்‌ பற்றி 
யும்‌ இதிலே சொல்லியிருக்றெது... “ஸத்யம்‌ வத; தர்மம்‌ சர” 
(உண்மையே பேசு; தர்மப்படியே ஒழுகு) முதலான உபதேசங்‌ 
CC-0. In Public Domain. Digitized by NRfhulakshmi Research Academy 


கள்‌ இங்கேதான்‌ வருகின்றன. வேத அத்யயனத்தையும்‌ ஸ்வதர்‌ 
மத்தையும்‌ ஒருநாளும்‌ விடக்‌ கூடாது; இவை எந்நாளும்‌ 
லோகத்தில்‌ இருந்து வருவதற்காகவே, கலியாணம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு பிரஜா விருத்தி பண்ண வேண்டும்‌ என்று சிஷ்ய 
னுக்குக்‌ குரு உபதேசிக்கிறார்‌. மாத்ரு தேவோ பவ, பித்ரு 
தேவோ பவ, ஆசார்ய தேவோ பவ, அதிதி தேவோ பவ 
(அன்னை, தந்தை, குரு, அதிதி ஆகியோரை தெய்வமாகப்‌ 
போற்ற வேண்டும்‌) என்ற மந்திரங்கள்‌ இங்கேதான்‌ இருக்கின்‌ 
றன. தான தர்ம சிந்தனையை விசேஷித்து உபதேசிப்பதும்‌ 
இங்குதான்‌. 


மற்ற ஆனந்தங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ நூறால்‌ பெருக்கிக்‌ 
கொண்டே போய்க்‌ கடைசியில்‌ பிரம்மானந்தத்தைச்‌ சொல்லி 
யிருக்கிறது என்று முன்னே சொன்னேன்‌ அல்லவா? அந்தப்‌ 
பெருக்கல்‌ வாய்ப்பாட்டைச்‌ சொல்லி பிரம்மானந்தத்தோடு 
முடிகிற உபநிஷத்‌ பாகத்துக்கே 'ஆனந்தவல்லி' என்று பெயர்‌. 
சோற்றால்‌ வளரும்‌ மாம்ஸ சரீரமான அன்னமயகோசம்‌, 
அதற்குள்‌ மூச்சு விடுகிற பிராணமய கோசம்‌, எண்ணங்களை 
உண்டாக்குகிற மனோமய கோசம்‌, அவற்றில்‌ நல்லது - 
கெட்டதுகளை அறிந்து கொள்கிற விஞ்ஞான மயகோசம்‌, 
இந்த நாலு. கோசத்துக்கும்‌ ஆதாரமாக இருக்கிற தனி ஜீவ 
மூலமான ஆனந்த மய கோசம்‌ என்று ஐந்தாவதைச்‌ சொல்லி, 
ஆனந்த மயத்துக்கு அடி ஆதாரமாயுள்ள பிரம்மம்‌ ஸ்வச்ச 
மாகத்‌ தன்னுடைய பேரின்ப நிலையில்‌ இருக்கிற விஷயம்‌ 
இங்கே விளக்கப்படுகிறது. ஒவ்வொரு கோசத்தையும்‌ ஒரு 
பக்ஷியாக உருவகப்படுத்தி, அந்தப்‌ பக்ஷிக்கு இது தலை, இது 
வலது பக்கச்‌ சிறகு, இது இடது பக்க சிறகு, இது உடம்பு, இது 
ஆதாரமான வால்‌ (அடிப்பாகம்‌) என்று தத்ரூபமாகச்‌ 
சொல்லியிருக்கிறது. அடிக்கடி quote பண்ணப்படும்‌ “யதோ 
வாசோ” (எந்த: ஸ்தானத்தை எட்டிப்‌ பிடிக்க முடியாமல்‌ 
வாக்கும்‌ மனஸும்‌ திரும்பி விடுகன்றனவோ, அந்த ஆனந்த 
மான பிரம்மத்தை அறிந்தவனுக்கு பயமில்லை) முதலான 
மந்திரங்கள்‌ : இதில்‌ வருவதுதான்‌. 

“பிருகுவல்லி' என்பது, வருணபகவான்‌ தன்னுடைய புத்தி 
ரரான பிருகுவுக்குச்‌ செய்த உபதேசமாகும்‌. உபதேசம்‌ என்று 
சொன்னாலும்‌ எல்லாவற்றையும்‌ குருவே 'டிக்டேட்‌' பண்ணுவ 

27 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தாக இல்லாமல்‌ சிஷ்யன்‌ தானாக ஒவ்வொரு ஸ்டேஜர்க 
எக்ஸ்பெரிமெண்ட்‌ பண்ணி, சொந்தத்தில்‌ எக்ஸ்பீரியன்ஸ்‌ 
அடைகிற விதத்தில்‌, இங்கே பிருகுவை வருணன்‌ உத்ஸாஹப்‌ 
படுத்திக்‌ கொண்டு போகிறார்‌. இந்த மாதிரி, பிருகு தாமாகத்‌ 
தபஸ்‌ பண்ணிப்‌ பண்ணியே, முதலில்‌ அன்னமயமான சரீரம்‌ 
தான்‌ ஸத்தியம்‌ என்று நினைத்த ஸ்திதியிலிருந்து, ஒவ்வொன்‌ 
றாக. மேலே ஏறிப்போய்‌, பிராணமயம்‌, மனோமயம்‌, 
விஞ்ஞான மயம்‌ இவற்றைக்‌ கடந்து, கடைசியில்‌ ஆனந்த மயத்‌ 
துக்கு ஆதாரமான ஆத்மாதான்‌ பரம ஸத்தியம்‌ என்று 
அனுபவத்தில்‌ தெரிந்து கொள்கிறார்‌. 


இப்படிச்‌ சொன்னதால்‌, முக்கியமாக அன்னமய சரீரத்தோ 
டேயே நின்றுவிடுகிற யதார்த்த லோக வாழ்க்கையை இந்த 
உபநிஷத்‌ தள்ளிவிடுகிறது என்று அர்த்தமில்லை. லோகத்தில்‌ 
இருந்து கொண்டே உத்தமமான ஸத்யத்தைத்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. அதற்கு இந்த லோக வாழ்க்கையையே 
தர்மமாக நடத்தி, உபாயமாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அதனால்தான்‌ இங்கே ஆனந்தமய கோசத்துக்குப்‌ போன பின்‌ 
மறுபடி “அன்னத்தை இகழாதே, அன்னத்தை எறியாதே, 
நிறைய அன்னத்தை விளைவியுங்கள்‌' என்றெல்லாம்‌ உபதேசிக்‌ 
கப்படுகிறது. சர்க்காரில்கூட உணவு அபிவிருத்தி இயக்கத்தில்‌ 
(Grow More Food Campaign-w) இந்த மந்திரங்களைப்‌ பிரசாரப்‌ 
படுத்தினார்கள்‌! ஞானியானவன்‌, “அன்னம்‌, அதை உண்பவன்‌, 
அன்னத்துக்கும்‌ உண்பவனுக்கும்‌ சம்பந்தம்‌ உண்டாக்கியவன்‌ 
ஆகிய எல்லாமும்‌ நானே' என்று ஈச்வரனோடு ஈச்வரனாகத்‌ 
“தன்னை உணர்ந்து ஆனந்தமாக கானம்‌ பண்ணிக்‌ கொண்டிருப்‌ 
பான்‌ என்று. முடிறெது. 


ரிக்‌ வேதத்தின்‌ ஐதரேய ஆரண்யகத்தில்‌ வருறெ “ஐதரேய 
உபநிஷத்‌” அடுத்ததாக இருக்கிறது. ஐதரேயர்‌ என்ற ரிஷியின்‌ 
மூலம்‌ இது பிரசாரத்துக்கு வந்ததால்‌ இப்படிப்‌ பெயர்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஜீவன்‌ பிதாவிடமிருந்து மாதா கர்ப்பத்‌ 
தில்‌ புகுவது, பிறகு லோகத்தில்‌ பிறப்பது, புண்ய - பாபங்‌ 
களால்‌ மறுபடி மறுபடி பல லோகங்களில்‌ ஜன்மா எடுப்பது 
முதலான விஷயங்களைச்‌ சொல்லி, ஆத்மாவைத்‌ தெரிந்து 
_ கொள்வதன்‌ மூலமே. ஜன்மாவிலிருந்து, ஸம்ஸாரத்திலிருந்து 
விடுதலை பெறுவதை இந்த உபநிஷத்‌ சொல்றது. கர்ப்பத்‌ 
ட்ட. 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


'இலிருக்கிற காலத்திலேயே வாமதேவர்‌ என்ற ரிஷி சகல 


ஜன்மாக்களைப்‌ பற்றியும்‌ தெரிந்து கொண்டு, அத்தனை 
கோட்டைகளையும்‌ கடந்து ஆகாசத்தின்‌ உச்சியில்‌ பறக்கிற 
பருந்து மாதிரி விடுதலையை நோக்கிக்‌ கிளம்பி விட்டதாக 
இந்த உபநிஷத்தில்‌ சொல்கிறார்‌. இதிலே ஆத்மாவைப்‌ பற்றிய 
பிரத்யக்ஷ்‌ ஞானமான பிரஜ்ஞானம்‌ சிறப்பித்துச்‌ சொல்லப்‌ 
படுகிறது. அந்த ஞானத்தினால்‌ பிரம்மம்‌ பெறப்படுகிறது 
என்பதுகூடச்‌ சரியில்லை. அந்த பிரஜ்ஞானமேதான்‌ பிரம்மம்‌ 
என்று முடிகிறது. இதுவே ரிக்வேத மஹாவாக்யம்‌. 


பத்தில்‌ கடைசி இரண்டான “சாந்தோக்ய உபநிஷத்‌'தும்‌, 
“பிருஹதாரண்யக உபநிஷத்‌'தும்‌ ரொம்பவும்‌ பெரியவை. 
மற்ற எட்டு உபநிஷத்துகளையும்‌ சேர்த்தால்‌ எவ்வளவு 
ஆகுமோ அதைவிட இவை பெரியவை. 


சாந்தோக்ய உபநிஷத்‌ என்பது ஸாம வேதத்தில்‌ சாந்‌ 
தோக்ய ப்ராம்மணத்தில்‌ இருப்பது. 'சந்தோக' என்பதைக்‌ 
குறித்தது 'சாந்தோக்யம்‌'. சந்தோகன்‌ என்றால்‌ ஸாம கானம்‌ 
செய்கிறவன்‌ என்று அர்த்தம்‌. “சந்தோகன்‌ காண்‌' என்று 
தேவாரத்தில்கூடப்‌  பரமேச்வரனைச்‌ சொல்லியிருக்கிறது. 
'சந்தோக அவஸ்தா” என்பதே Zend-Avesta என்றாகிப்‌ பார்ஸி 
யர்களின்‌ மதநூலாகி இருக்கிறது! 


கதையில்‌ கடோபநிஷத்‌ வெகுவாகக்‌ கையாளப்படுவது 
'போல்‌, பிரம்மஹூத்ரத்துக்கு நிரம்ப ஆதாரமாக சாந்தோக்‌ 
யோபநிஷத்‌ மந்திரங்களே இருக்கின்றன என்று சொல்வ 
துண்டு. 

“சாந்தோக்யம்‌', “பிருஹதாரண்யகம்‌' ஆகிய இரண்டு உப 
நிஷத்துகளிலும்‌ பல ரிஷிகளின்‌ உபதேசங்களைச்‌ சேர்த்துக்‌ 
கொடுத்திருக்கிறது. 

சாந்தோக்ய ஆரம்பத்தில்‌ ஓம்காரத்துக்கு உத்தம்‌ என்று 
போ்‌ சொல்லி! அதன்‌ உவகை, வீவரித்திருக் றது. இந்த 
உப $இல்‌ அக்ஷிவித்தை, ஆகாசவித்தை, மதுவத்தை, சாண 
ioe ne வித்தை,. பஞ்சாக்னி வித்தை போன்ற 


ல்ய வித்தை, ee A ன்‌ 
te Goes சொல்லியிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
: ; 29 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அத்வைதமான பரமாத்ம தத்வத்தைப்‌ பல வழிகளில்‌ சென்று 
தெரிந்து கொள்வதற்கு உதவுகிற த்வைதமான உபாஸனைகள்‌. 
இவற்றுக்கு உச்சியிலே வருவது தஹர வித்தை. அகண்ட 
ஆகாசமாக இருக்கிற பரம்பொருளை ஜீவனானவன்‌ தன்‌ 
உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சின்னஞ்‌ சிறிய ஆகாசத்தில்‌ 
கண்டுகொள்வதுதான்‌ தஹர வித்தை! 


இந்த உபறிஷத்திலே, சுவாரஸ்யமான பல கதைகளைச்‌ 
சொல்லி, அதன்‌ வழியே தத்‌ வங்கள்‌ உபதேூக்கப்‌் படுகின்றன. 


வெளிப்பார்வைக்கு விசித்திரமாகத்‌ தோன்றும்‌ பிரம்ம 
ஞானியின்‌ போக்கு ரைக்வர்‌ என்பவரின்‌ கதையில்‌ தெரிகிறது. 
தன்னுடைய கோத்திரத்தைத்‌ தெரிந்து கொள்ளாத ஸத்ய 
காமன்‌ என்ற ஒரு சிறுவன்‌ அதை ஒளிக்காமல்‌ சொன்ன 
தாலேயே அவனை நல்ல பிராமணனாகக்‌ கொண்டு கெளதமர்‌ 
என்ற ரிஷி அவனைச்‌ சிஷ்யனாக ஏற்றுக்‌ கொண்ட கதை 
சாந்தோக்யத்தில்தான்‌ வருகிறது. ' “சான்றோர்க்குப்‌ பொய்யா 
விளக்கே விளக்கு” என்ற திருக்குறளுக்குக்‌ கதா ரூபமாக இது 
இருக்கிறது. ஸத்யகாமனுக்கு உபதேசம்‌ பண்ணுவதற்கு முந்தி 
குருவானவர்‌ நிரம்பச்‌ சோதனைகள்‌ வைக்கிறார்‌. அவருடைய 
பத்னியே ஸத்யகாமனுக்காகப்‌ பரிந்து கொண்டு பேசுகிறாள்‌. 
இதை எல்லாம்‌ உபநிஷத்தில்‌ பார்க்கும்போது, பழையகால 
குருகுல வாஸத்தைக்‌ கண்முன்னால்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டின 
மாதிரி இருக்கிறது. ஸத்யகாமனுக்கு நேரெதிராக, வித்யா: 
கர்வத்தோடு இருந்த ச்வேதகேது என்ற பிரம்மசாரிக்கு, 
அவனுடைய தகப்பனாரான உத்தாலகஆருணி அடக்கத்தை 
உண்டுபண்ணி, கடைசியில்‌ ஜீவப்பிரம்ம அபேதத்தைச்‌ 
சொல்லும்‌ 'தத்‌-த்வமஸி' உபதேசம்‌ செய்வதுதான்‌ ஸாம 
வேதத்துக்கே உயிர்நிலையாக இருக்கிற மஹா வாக்யத்தைச்‌ 
சொல்லும்‌ இடம்‌. ச்வேதகேதுவைப்‌ போலில்லாமல்‌ ஸகல 
வித்தைகளையும்‌ கசடறக்‌ கற்றிருந்தும்‌, இவற்றால்‌ ஆத்மா 
வைத்‌ தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று பரிதவித்துக்‌ 
கொண்டிருந்த நாரத மஹரிவிக்கு ஸனத்குமாரர்‌ செய்கிற 
உபதேசமும்‌ இந்த உபநிஷத்தில்தான்‌ வருகிறது. “தைத்திரீயத்‌' : 
தில்‌ அன்ன மயத்தில்‌ ஆரம்பித்து மேலே மேலே கொண்டு 
போன மாதிரியே, ஸனத்குமாரரும்‌ ஆகார்‌ சுத்தியில்‌ 

30 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆரம்பித்து அந்தஃகரண சுத்திக்குக்‌ கொண்டு போய்‌, 
அப்போதுதான்‌ கட்டுகள்‌ எல்லாம்‌ தெறித்து ஆத்மானந்தம்‌ 
ஸித்திக்கும்‌ என்கிறார்‌. 


உபதேசம்‌ ஒன்றேயானாலும்‌, சிஷ்யர்களின்‌ பக்குவத்தைப்‌ 
பொறுத்தே ஒவ்வொருவரும்‌ அதனால்‌ பிரயோஜனம்‌ அடைகி 
றார்கள்‌ என்பதை இன்னொரு கதை காட்டுகிறது. தேவராஜா 
வான இந்திரன்‌, அசுர ராஜாவான விரோசனன்‌ : இரண்டு 
பேருக்கும்‌ பிரஜாபதியானவர்‌, 'சண்ணினால்‌ எவன்‌ பார்க்கி 
றானோ அவனே ஆத்மா” என்று ஒரே -உபதேசத்தைச்‌ 
செய்கிறார்‌. கண்‌, அறிவு முதலான எல்லாவற்றுக்கும்‌ பின்‌ 
அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கிற வஸ்துவை அவர்‌ இப்படி 
மறைமுகமாகக்‌ குறிப்பிட்டார்‌. ஆனால்‌, இதைச்‌ சரியாகப்‌ 
புரிந்து கொள்ளாமல்‌ அவர்கள்‌ இருவரும்‌ தங்களைத்‌ தாங்களே 
கண்ணினால்‌ பார்த்துக்‌ கொள்ளும்படியாகத்‌ தோன்றும்‌ தங்க 
ளுடைய பிரதிபிம்பங்களையே ஆத்மா என்று அர்த்தம்‌ 
பண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌. பிரதிபிம்பத்தில்‌ சர்ரம்தானே தெரி 
Ang? அதனால்‌ சரீரமே ஆத்மா என்று விரோசனன்‌ ema 
கத்‌ தீர்மானம்‌ பண்ணி விடுகிறான்‌. அதிலிருந்து நாஸதக 
வாதம்‌, லோகாயதம்‌, materialism என்றெல்லாம்‌ சொல்வது 
அசுரர்களின்‌ கொள்கையாக விடுகிறது. இந்திரனும்‌ முதலில்‌ 
இப்படித்‌ தப்பாக நினைத்தாலும்‌, அப்புறம்‌ (தைத்திரீயத்திலே 
வருகிற) பிருகு அன்னமய கோசத்திலிருந்து. ஒவ்வொன்றாகத்‌ 
தாமே பரீசக்ஷித்துப்‌ பரீக்ஷித்து ஆனந்தமய ன தனை. 
போன மாதிரி, இங்கே இந்திரனும்‌ ஸ்தூல தேகத்திலிருந்து 
ஸுக்்ம தேகமான ஸ்வப்ன சரீரம்‌, அப்புறம்‌ CMEC CR 


À À றந்‌ ங்குகிற காரண சரீரம்‌ முதலியவற்றை 
BS ene ee மாண்டுக்யோபநிஷத்தில்‌ 


ராய்ந்‌ கொண்டே போய்‌, 
செல்ல றல்‌ ஆத்மா என்று தெரிந்து கொள்கிறான்‌. 
பநிஷத்து எல்லாவற்றுக்கும்‌ கடைசி 
என்றால்‌ 'பெரியது' என்று அர்த்தம்‌. 
A என்பவற்றைப்‌ பெருவுடையார்‌, 


“பிருஹதாரண்யக' 2 
யில்‌ வருவது. “பிருஹத்‌. 
பிருஹதச்வரர்‌, பிருஹந்நாய 


. பெரியநாயகி என்கிறோமல்லவா? உபநிஷத்துகளுக்குள்‌ பெரி 


யது பிருஹதாரண்யகம்‌. ஸாதாரணமாக ஓர்‌ ஆரண்யகத்தின்‌ 


- முடிவிலே வருவதுதான்‌ உபநிஷத்‌. இதற்கு மாறுதலாக சுக்ல 


யஜுஸ்‌ ஸம்ஹிதையிலேயே வருவது ஈசாவாஸய்‌ படிப்‌ 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அதே சுக்ல யஜுஸ்ஸில்‌ ஒரு முழு ஆரண்யகமாக (ஆரண்யகத்‌ 
தின்‌ கடைசிப்‌ பகுதியாக மட்டுமில்லாமல்‌ முழு ஆரண்யக 
மாகவே) இருக்கிற உபநிஷத்துதான்‌ பிருஹதாரண்யகம்‌. இதில்‌ 
இரண்டு பாடம்‌ உண்டு. மாத்யந்தின சாகையில்‌ இருப்பது 
ஒன்று; கர்ண்வ சாகையில்‌ இருப்பது இன்னொன்று. பகவத்பா 
தாள்‌ காண்வசாகைப்‌ பாடத்துக்கே பாஷ்யம்‌ எழுதியிருக்க 
றார்‌. 


இதில்‌ மொத்தம்‌ ஆறு அத்யாயங்கள்‌. முதல்‌ இரண்டை 
மது காண்டம்‌ என்றும்‌ அடுத்த இரண்டை யாக்ஞவல்கியர்‌ 
பெயரில்‌ முனி காண்டம்‌ என்றும்‌, கடைசி இரண்டைக்‌ லெ 
காண்டம்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. மது என்றால்‌ ஆனந்த 
ரஸமாக இருப்பது என்று அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளலாம்‌. 
எல்லாம்‌ பரமாத்ம ஸ்வரூபம்‌ என்று தெரிந்து கொண்டால்‌ 
லோகம்‌ பூராவும்‌ ஜீவர்களுக்கு மதுவாக இருக்கும்‌. ஜீவர்களும்‌ 
லோகத்துக்கு மதுவாக இருப்பார்கள்‌. ஆத்மா ஸகலத்துக்கும்‌ 
மது. இந்த விஷயம்‌ மது காண்டத்தில்‌ வருகிறது. 


பிற்பாடு இதே உபநிஷத்தில்தான்‌ (IV.4.22) 'ஆத்மா இப்படி 
இல்லை, இப்படி இல்லை என்று தள்ளித்தள்ளி, “அதை 
இப்படி இருக்கிறது என்று வர்ணிக்க முடியாது; நமக்குத்‌ 
தெரிந்த எதுவாகவும்‌ அது இல்லை” என்று சொல்லியிருக்‌ 
கிறது. இதற்கு 'நேதி நேதி' வாதம்‌ என்று பெயர்‌. ந இதி' 
என்பது ஸந்தியில்‌ “நேதி” என்றாகும்‌. 'ந இதி' என்றால்‌, 
"இவ்வாறு என்று சொல்வதற்கு இயலாதது” என்று அர்த்தம்‌. 
முதலில்‌ இப்படி “நேதி” கொள்கைப்படிப்‌ பிரபஞ்சம்‌, சரீரம்‌, 
மனஸ்‌ எல்லாவற்றையும்‌ தள்ளிவிட்டுத்தான்‌ வார்ணனாதீதமான 
ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும்‌. அப்படி அறிந்து 
கொண்டதற்குப்‌ பின்‌ விவகாரத்தில்‌ தோன்றுகிற லோகம்‌, 
ஜீவர்கள்‌ எல்லாமும்கூட அதே ஆனந்த ரஸத்தால்‌ ஆனதுதான்‌ 
என்ற பாவம்‌ உண்டாகும்‌. . 


இப்போது அனேக இடங்களில்‌ “ப்ரேயர்‌ மாதிரிச்‌ சொல்‌ 
லப்படும்‌ “அஸதோ மா ஸத்கமய” மந்திரம்‌ பிருஹதாரண்யகம்‌ 
ஆரம்ப அத்யாயத்திலேயே இருக்கறது (1.3.28). ; 
.. க்ஷத்ரிய ராஜாவான அஜாதசத்ருவிடம்‌ கார்க்கியர்‌ என்ற 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academ 


அத்யாயத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அஜாத சத்ரு, ஜனகர்‌ 
போன்ற ராஜாக்கள்‌ பிரம்ம ஞானிகளாக இருந்திருப்பது 
இதிலிருந்து தெரிகிறது. இதேபோல்‌ ஸ்திரீகளும்‌ ராஜ ஸதஸில்‌ 
ரிஷிகளுக்கு ஸமமாகக்‌ கேள்விகள்‌ கேட்டு வாதம்‌ பண்ணிய 
'ப்ரம்மவாதினி'களாக (பிரம்மத்தைப்‌ பற்றி ஆராய்ந்து பேசுகி 
| றவர்களாக) இருந்திருப்பதை, ஜனகரின்‌ வித்வத்‌ ஸதஸில்‌ 
| இருந்த கார்க்கி என்பவளைப்‌ பற்றிச்‌ சொல்கிறபோது தெரிந்து 
கொள்கிறோம்‌. யாக்ஞவல்கியரின்‌ இரண்டு பத்தினிகளில்‌ 
| ஒருத்தியான கார்த்யாயனி ஸாதாரண லெளகிக ஸ்த்ரீயாகவும்‌, 
இன்னொருத்தியான மைத்ரேயி “பிரம்மவாதினி'யாகவும்‌ இருந்‌ 
ததை இந்த உபநிஷத்து சொல்கிறது. யாக்ஞவல்கியர்‌ மைத்ரே 
யிக்குப்‌ பண்ணின உபதேசம்‌ இந்த உபநிஷத்தில்‌ மதுகாண்டம்‌, 
முனிகாண்டம்‌ இரண்டிலும்‌ (2-ம்‌ அத்யாயம்‌ 4-ம்‌ பிரிவிலும்‌, 
4-ம்‌ அத்யாயம்‌ 5-ம்‌ . பிரிவிலும்‌) கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ 
| வித்யாஸத்தோடு திருப்பிச்‌ சொல்லப்படுகிறது. அது ரொம்ப 
வும்‌ அழகான: கதையும்‌ தத்வமும்‌ சேர்ந்ததாக இருக்கிறது. 


| 
| 
| பிராம்மணர்‌ உபதேசம்‌ வாங்கிக்‌ கொண்டது இரண்டாம்‌ 
| 
| 
| 


யாக்ஞவல்கியர்‌ வீட்டை விட்டுவிட்டு ஸன்னியாஸியாகப்‌ 
போவதற்கு உத்தேசம்‌ பண்ணி, இரண்டு பத்னிகளுக்கும்‌ 
சொத்தைப்‌ பாகம்‌ பிரித்துக்‌ கொடுக்கிறார்‌. கார்த்யரயனி 
.சொத்திலேயே திருப்தி அடைந்து விடுகிறாள்‌. ஆனால்‌ 
மைத்ரேயியோ, 'இந்தச்‌ சொத்திலெல்லாம்‌ இல்லாத ஸெளக்‌ 
யம்‌ ஸன்னியாஸத்தில்‌ இருக்கிறது என்பதால்தான்‌ பதை 
விட்டு அதற்குப்‌ போகிறீர்கள்‌? அப்படிப்பட்ட அந்த வ்‌ 
யம்‌ என்ன? அதை எனக்கும்தான்‌ எடுத்துச்‌ சொல்லுங்களேன்‌! 
என்று கேட்கிறாள்‌. அதற்கு யாக்ஞவல்கியர்‌, நீ எப்போதும்‌ | 
எனக்குப்‌ பிரியமானவளாக இருந்திருக்கிறாய்‌. இப்போது 
இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்பதால்‌, இன்னமும்‌ ee Ne 
மானவளாக ஆகிவிட்டாய்‌!” என்று உம்ம்‌. ல்ல 

ம்பிக்‌ *. இந்தப்‌ பிரியம்‌ என்பது ௭ என்பஃ 
கதக்‌ தரம்‌ செய்கிறார்‌. 'பதியிடம்‌ த 
குள்ள பிரியமும்‌, பத்தினியிடம்‌ பதிக்குள்ள பி oe 
இப்படியே புத்திரரிடத்திலுள்ள பிரியமும்‌, லைட்‌ ல்‌ 
உள்ள பிரியமும்‌, எல்லாவிதமான பிரியங்களு ம எதனிடம்‌ 
செலுத்தப்படுகன்றனவோ aie பதி, பத்தினி, புத்ரர்‌, 


0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


செல்வம்‌, மற்ற விஷயங்கள்‌ இவற்றின்‌ பொருட்டாக 
உண்டாவதில்லை. இப்படிப்‌ பிரியமாக இருப்பதால்‌ ஒருவனுக்‌ 
குத்‌ தன்‌ நிறைவு ஏற்படுகிறதல்லவா? அவ்வாறு தன்‌ ஆத்மா 
வுக்கு இது ஸந்தோஷம்‌ உண்டாக்குகிறது என்பதால்தான்‌ 
எதனிடமும்‌ பிரியத்தைச்‌ செலுத்துகிறான்‌. அப்படியானால்‌ 
அந்த ஆத்மா அன்பு ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்‌ 
கிறது என்பதுதானே அர்த்தம்‌? அதை மட்டும்‌ பிரித்துத்‌ 
தெரிந்து கொள்வதற்காகத்தான்‌ அதுவரைப்‌ பிரியமாக இருந்த 
எல்லாவற்றையும்‌ விட்டுவிட்டு, ஸன்னியாசியாகப்‌ போவது. 
அதைத்‌ தெரிந்து கொண்டபின்‌, அதற்கு அன்னியமாக 
எதுவுமே இல்லை என்று ஆகிவிடும்‌. எல்லாமும்‌ பிரியமான 
தாகிவிடும்‌. முதலில்‌ சிலதில்‌ ப்ரியம்‌ வைத்தபோது, அதற்கு 
மாறான வேறு சிலதில்‌ அப்ரியம்‌ என்று இருந்தது. இவை 
எல்லாவற்றையும்‌ விட்டுவிட்டு ஆத்மாவைத்‌ தெரிந்து 
கொண்டு விட்டால்‌ ஏற்றத்‌ தாழ்வில்லாமல்‌, எல்லாமே ஆத்ம 
ஸ்வரூபம்‌ என்ற உணர்ச்சி ஏற்பட்டு, சிலதில்‌ மட்டுமின்றி, 
எதனிடமும்‌ த்வேஷம்‌ இல்லாமல்‌ எல்லாமே ப்ரியமானதாகி 
விடும்‌” என்று உபதேசம்‌ செய்றார்‌. 


இப்படி அவர்‌ ஸன்னியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ளப்‌ புறப்படு 
முன்‌: ஜனகராஜனின்‌ சபையில்‌ பரமாத்ம தத்வம்‌ பற்றிக்‌ 
கஹோளர்‌, உத்தாலகஆருணி, கார்க்கி ஆகியவர்களிடம்‌ 
நடத்தின வாதங்களும்‌, அப்புறம்‌ ஜனகருக்குப்‌ பண்ணின 
உபதேசங்களும்‌ முனிகாண்டத்தில்‌ சொல்லப்படுகின்றன. 
விசிஷ்டாத்வைதத்தில்‌ விசேஷமாகச்‌ சொல்லப்படும்‌ அந்தர்‌ 
யாமிக்‌ கொள்கைக்கு ஆதாரம்‌, உத்தாலகஆருணிக்கு யாக்ஞ 
வல்கியர்‌ சொன்ன பதிலில்‌ இருக்கிறது. லோகம்‌ முழுக்கவே 
மாயை என்று அத்வைதத்திலுள்ளபடிச்‌ சொல்லாமல்‌, லோகம்‌ 
சரீரம்‌ என்றால்‌, அதற்கு உயிராக உள்ளே பரமாத்மா இருக்கி 
றார்‌ என்பதுதான்‌ அந்தர்யாமிக்‌ கொள்கையின்‌ முக்யமான 
கருத்து. இதை ஒரு குறிப்பிட்ட நிலையில்‌ யாக்ஞவல்கியர்‌ 
ஒப்புக்‌ கொண்டு பேசினாலும்‌, மற்ற ஸமயங்களில்‌ பூர்ணமாக 
அத்வைதந்தான்‌ சொல்கிறார்‌. மைத்ரேயிக்கு உபதேசித்து 
முடிக்கும்போது பரம அத்வைதமாக, “கொஞ்சம்‌ தனித்து 
த்வைதமாக இருந்தாலும்‌, இன்னொன்றைப்‌ பார்ப்பது, 
முகர்வது, ரசிப்பது, தொடுவது, கேட்பது, நினைப்பது 

34 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


என்றெல்லாம்‌ ஏற்பட்டு விடும்‌. ஆனால்‌ ஆத்மாவை அனுபவத்‌ 
தில்‌ தெரிந்து கொள்கிறபோது இந்த எதுவுமே இல்லை. 
எதனால்தான்‌ பார்வை, கேள்வி, ௫௪, வாஸனை, எண்ணம்‌ 
எல்லாமே ஏற்படுகின்ற னவோ அதை எப்படி, எதைக்‌ 
கொண்டு பார்க்கவும்‌, கேட்கவும்‌, ரசிக்கவும்‌, முகரவும்‌, நினைக்‌ 
கவும்‌ முடியும்‌?” என்பதாக, அகண்ட ஏக உணர்வைத்தான்‌ 
சொல்கிறார்‌. 'ஜலத்தோடு கலந்த ஜலம்‌ மாதிரிப்‌ பரமாத்மா 
வுடன்‌ அத்வைதமாக (ஒன்றாகி) விடுகிறான்‌' என்றே ஜனகருக்‌ 
கும்‌ அத்வைதமாக உபதேசிக்கிறார்‌ (IV.3.32). எல்லா ஆசைகளி 
லிருந்தும்‌ விடுபட்டவன்‌ சரீரத்தில்‌ இருக்கிற போதே பிரம்ம 
மாக இருந்து கொண்டு, சரீரம்‌ விழுந்த: பிற்பாடு பிரம்மத்‌ 
தோடு ஐக்கியமாகி விடுகிறான்‌ (1V.4.6) என்றும்‌ சொல்கிறார்‌. 


இந்த உபநிஷத்தின்‌ கடைசியில்‌ வருகிற இரண்டு அத்தியா 
யங்களும்‌ சிதறிக்‌ கிடக்கிற பல ஸமாசாரங்களைச்‌ சேர்த்துக்‌ 
கொடுப்பதால்‌ ‘Av காண்டம்‌' என்று வழங்குகின்றன. ஒரு 
வஸ்து சிதைந்து போனால்‌ அது கிலமாகிவிட்டது என்று 
சொல்கிறோமல்லவா? கொஞ்சங்கூடச்‌ சிதையாமல்‌ பூர்ணமாக 
இருப்பதுதான்‌ “அகிலம்‌'. 


ஸாதகர்களின்‌ தராதரத்தைப்‌ பொறுத்து, ஒரே உபதேசத்‌ 
துக்கு மூன்று விதமான அர்த்தம்‌ உண்டாவதைக்‌ கில காண்டத்‌ 
தில்‌ உள்ள ஒரு கதை விளக்குகிறது. தேவஜாதி, மனுஷ்ய ஜாதி, 
அசுர ஜாதி ஆகிய மூவரும்‌ பிரஜாபதியிடம்‌ உபதேசம்‌ 
வேண்டுகிறார்கள்‌. அவர்‌ 'த' என்ற ஓர்‌ எழுத்தை மட்டும்‌ 
உபதேசமாகச்‌ சொல்கிறார்‌. புலனடக்கம்‌ போதாத தேவர்கள்‌ 
'த' என்றால்‌ 'தாம்யத' (அடக்குங்கள்‌) என்று அர்த்த? செய்து 
கொள்கிறார்கள்‌. தனக்கென்று சேர்த்துக்‌ கொள்வதையே ஸ்வ 
பாவமாகக்‌ கொண்ட மனுஷ்யர்கள்‌ த. என்றால்‌ “தத்த 
(கொடு, தானம்‌ பண்ணு) என்று Calas வண்னம்‌ 
குரூர குணம்‌ படைத்த அஸுரர்கள்‌ த என்பத ்‌ 
மாது இருங்கள்‌) என்று அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்கி 
றார்கள்‌. > ; 
பி ஈரண்யக உபநிஷத்தின்‌ கடைசிப்‌ பாகத்தில்‌ வருகிற 
ஒரு தாம்‌ எனக்கு oor ga அறத்‌ 
தோன்றுவதுண்டு. இந்த மந்திரம்‌ என்ன ne றது? 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


'வியாதிக்காரன்‌ ஒருத்தன்‌ ஜ்வர தாபத்தில்‌ கஷ்டப்படுகி 
றான்‌ என்றால்‌ அது பெரிய தபஸ்‌. இப்படி நோய்‌ நொடியைத்‌ 
தபஸ்‌ என்று ஒருத்தன்‌ தெரிந்து கொண்டு விட்டானானால்‌, 
அவனுக்கு உயர்ந்த பரலோகம்‌ (மோக்ஷம்‌) கிடைத்து 
விடுகிறது' என்று இந்த மந்திரத்தில்‌ சொல்லியிருக்கிறது 
(V.11.1). 


இப்படிச்‌ சொன்னால்‌ ஒன்றும்‌ புரியவில்லையே! இதில்‌ 
என்ன ரஸம்‌, என்ன ஆறுதல்‌ இருக்கிறது? - என்று கேட்கலாம்‌. 
சொல்கிறேன்‌: 


விரதம்‌, தபஸ்‌ முதலியவற்றால்‌ உடம்பை வருத்திக்‌ கொள் 
வதால்‌ சரீராபிமானம்‌ விலகுவதோடுகூட, நம்முடைய பூர்வ 
பாபங்களும்‌ தேய்கின்றன. பூர்வ கர்ம பாபம்‌ போவதற்கு ஒரு 
பிராயச்சித்தமாகத்‌ தபஸ்‌ இருக்கறது. முன்னே உடம்பால்‌ நாம்‌ 
பாபம்‌ பண்ணினதால்‌, அதே உடம்பால்‌ சிரமப்பட்டுத்‌ தபஸ்‌ 
செய்தால்‌ பாபம்‌ போகிறது. 


இதனால்தான்‌ மஹான்களும்‌ தபஸ்‌ பண்ணியதாகப்‌ புரா 

்‌ ணங்களில்‌ வருகிறது. ஸாக்ஷாத்‌ ஜகன்மாதாவான அம்பிகையே 
பரமேச்வரன்‌ வார்த்தையை மீறித்‌ தக்ஷனின்‌ யக்ஞத்துக்கு வந்து 
அவமானப்பட்டு, அப்போதே பிராணத்‌ தியாகம்‌ செய்தபின்‌, 
மறு ஜன்மாவில்‌ ஹிமவானுக்குப்‌ புத்திரியாக அவதாரம்‌ 
செய்தபோது, பூர்வத்தில்‌ பதியின்‌ உத்தரவை உல்லங்கனம்‌ 
பண்ணியதற்கு (மீறியதற்கு)ப்‌ பிராயச்சித்தமாகத்‌ தபஸ்‌ 
பண்ணினால்தான்‌ மறுபடி இந்த ஜன்மாவில்‌ அவரை அடைய 
முடியும்‌ என்பதால்‌ ரொம்பவும்‌ உக்ரமான தபஸாகளைப்‌ 
பண்ணியிருக்கிறாள்‌. (காளிதாஸனின்‌) “குமார ஸம்பவ'த்தில்‌ 
ரொம்ப அழகாக, மனஸை உருக்கும்படியாக இதை வர்ணித்த 
ருக்கும்‌. குளிர்‌ காலத்தில்‌ ஹிமயமலையில்‌ எத்தனை குளிராக 
இருக்கும்‌? அந்தச்‌ சமயத்தில்‌ பனிப்‌ பாறைகளின்‌ மேல்‌ 
உட்கார்ந்து கொண்டோ, பனியாக உறைந்து கொண்டிருக்கும்‌ 
தடாகங்களுக்குள்‌ நின்று கொண்டோ தபஸ்‌ பண்ணுவாள்‌. 
நல்ல. கோடை வெயில்‌ கொளுத்துகிறபோது, தன்னைச்‌ சுற்றி 
நாலு பக்கமும்‌ நெருப்பை மூட்டிக்‌ கொண்டு தபஸ்‌ பண்ணு 
வாள்‌. நாலு பக்கம்‌ நெருப்பும்‌, மேலே ஐந்தாவது நெருப்பாக 
ஸுரியனும்‌ இருப்பதால்‌, இதற்குப்‌ 'பஞ்சாக்னி தபஸ்‌' என்று 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பேர்‌. 


இம்மாதிரியான கடுமையான தபஸ்களை அனேக மஹான்‌ 
கள்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 


இப்போது நம்‌ விஷயம்‌ என்ன? அவர்கள்‌ ஏதோ ஒரு தப்பு, 
இரண்டு தப்பு பண்ணினார்களென்றால்‌, நாம்‌ பண்ணுகிற 
தப்புகளுக்கோ கணக்கு வழக்கே இல்லை. ஆனால்‌, அவர்கள்‌ 
செய்த தபஸில்‌ கோடியில்‌ ஒரு பங்குகூடப்‌ பண்ண நமக்கு 
மனஸும்‌ இல்லை, சக்தியும்‌ இல்லை. இப்படியிருந்தால்‌ நம்‌ 
பாபம்‌ போகிறது எப்படி? 


இம்மாதிரி நினைத்துக்‌ கஷ்டப்படுகிறபோதுதான்‌ (மேலை 
சொன்ன) உபநிஷத்‌ மந்திரம்‌ ஆறுதலாக வருகிறது: நமக்கு 
disciplined life (நெறியான வாழ்க்கை) இல்லாததால்‌, எப்போது 
பார்த்தாலும்‌ வியாதி, வெக்கை, ஜ்வரம்‌ முதலியன வருகின்‌ 
றனவல்லவா? நம்மைப்‌ பார்த்துத்தான்‌ உபநிஷத்‌, “இந்த 
நோய்‌, நொடி, காயல்‌ எல்லாமே பெரிய தபஸ்தான்‌. இப்படிப்‌ 
பார்ப்பதற்குப்‌ பழக்கப்படுத்திக்‌ கொண்டு விட்டாயானால்‌, 
தபஸினால்‌ இடைக்கிற பாபத்தின்‌ அழிவு உனக்கும்‌ உண்டாகி, 
மோக்ஷ லோகத்துக்குப்‌ போய்‌ விடுவாய்‌' என்று சொல்கிறது. 
இவ்வளவு plain-y%s, தெளிவாக, நேராகச்‌ சொல்லா விட்டா 
லும்‌, அந்த மந்திரத்தின்‌ அர்த்தம்‌ இதுதான்‌! 


ஜ்வர தாபம்‌, தாப ஜ்வரம்‌ என்றெல்லாம்‌ சொல்கிறோ 
மல்லவா? ‘grub’ என்றால்‌ கொதிப்பது, வேகிறது என்று 
அர்த்தம்‌. 'தபஸ்‌', 'தாபம்‌' என்ற இரண்டுக்கும்‌ root ஆன தப 
என்னும்‌ வார்த்தைக்குக்‌ “கொளுத்துவது' என்று அர்த்தம்‌. 
ஸுரர்யனுக்குத்‌ 'தபனன்‌' என்றே பேர்‌ இருக்கிறது. ஆகையால்‌. 
சாஸ்திரங்களில்‌ சொல்லியிருக்கிற தபஸை நாம்‌ பண்ணாவிட்‌ 
டாலும்‌, தானாக வந்த இந்த ஜ்வர தாபத்தையே நம்‌ 
பாபத்தைப்‌ போக்குவதற்காக ஈச்வரனே தந்திருக்கிற தபஸ்‌ 
தான்‌ என்று வைத்துக்‌ கொண்டுவிட வேண்டும்‌. 

டைபாய்ட்‌, நிமோனியா மாதிரி வந்து 105, 106 (டிகிரி) 
என்று உடம்பை வறுத்து எடுக்கிறதா? அப்பாடா! நாம்‌ 
பஞ்சாக்னி தபஸ்‌ பண்ணாததற்குப்‌ பதிலாகத்தான்‌ ஸ்வாமி 

37 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இந்தத்‌ தாப ஜ்வரத்தைத்‌ தந்திருக்கிறார்‌' என்று நினைத்து 
நிம்மதிப்‌ படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 


மலேரியா வந்து, எத்தனை கம்பளி போர்த்தினாலும்‌ 
போதாமல்‌ குளிர்‌ நடுக்கி எடுக்கிறதா? “ரொம்ப நல்லது! நாம்‌ 
குளிர்காலத்தில்‌ ஐஸுக்குள்‌ இருந்து கொண்டு தபஸ்‌ பண்ண 
மாட்டோமோல்லியோ? அதனால்தான்‌ பரம கருணையோடு 
பகவானே நமக்கு இந்தக்‌ குளிர்‌ ஜுரத்தை அனுப்பியிருக்கி 
றார்‌' என்று வைத்துக்‌ கொண்டு விடவேண்டும்‌. 


இப்படி. எந்த உடம்பு (நோய்‌) வந்தாலும்‌, அடிபட்டா 
லும்‌, காயம்‌ பட்டாலும்‌ ஒவ்வொன்றையும்‌ ஒரு தபஸாக - 
நாமாகப்‌ பண்ணாத போதிலும்‌ பகவானே அனுப்பி வைத்தி 
ரக்கிற தபஸாக - எடுத்துக்‌ கொண்டுவிட வேண்டும்‌. 

பழகப்‌ பழக இந்த மனோபாவம்‌ உறுதியாக ஏற்பட்டு 
விடும்‌. இதனால்‌ நோய்‌ நொடியைத்‌ தாங்கிக்‌. கொள்கிற சக்தி 
உண்டாகும்‌. டாக்டர்‌, மருந்து என்று தேடி ஓடாமல்‌, “ஆகிற 
படி ஆகட்டும்‌” என்று அதன்‌ வழி விட்டு விடுவோம்‌. பாப 
கர்மாவைத்‌ தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல உபாயமாக நம்மைத்‌ 
தேடி வந்திருக்கிற தேக சிரமத்தை நாமாகப்‌ போக்கிக்‌ 
கொள்ள மாட்டோமில்லையா? இதனால்‌ doctor fees, மருந்துச்‌ 
செலவு எல்லாமும்‌ லாபம்‌. எல்லாவற்றையும்‌ விடப்‌ பெரிய 
லாபம்‌, சிரமத்தைச்‌ சிரமமாக நினைக்காமல்‌ ஏற்றுக்‌ கொள்கிற 
AADA என்ற உயர்ந்த பண்பைப்‌ பெற்று விடுவோம்‌. 

இவ்வளவையும்தான்‌ உபநிஷத்‌ மந்திரம்‌ ஸம்க்ஷேப்மாக 
(சுருக்கமாக)ச்‌ சொல்லி விடுகிறது. “மஹத்தான பாபங்களைப்‌ 
பண்ணிவிட்டு அதற்குப்‌ பிராயச்சித்தமான விரதம்‌, தபஸ்‌ 
எதையும்‌ பண்ணாமலே, பண்ண முடியாமலே திராணியில்‌ 
லாமல்‌ இருக்கிறோமே' என்று துக்கப்படும்போது, இந்த 
மந்திரம்‌ நமக்கு ஸ்வாமியே அனுப்பி வைக்கிற தபஸ்‌ என்று 
ஆறுதல்‌ சொல்கிறது. 

தசோபநிஷத்துகளும்‌ முடிகிற இடமான 'பிருஹதாரண்ய 
கத்தின்‌ கடைசி அத்தியாயத்தில்‌, கர்ம காண்டத்துக்கு வேதாந்‌ 
தம்‌ விரோதமே இல்லை என்று அழுத்தமாகக்‌ காட்டுகிற 
மாதிரிப்‌ பஞ்சாக்னி வித்யையையும்‌, ஸுப்ரஜைகளை (நன்‌ 
மக்களை) விரும்பும்‌ கிருஹஸ்தர்கள்‌ அனுஷ்டிக்க வேண்டிய 


38 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கர்மாக்களையும்‌ சொல்லியிருக்கிறது.* 


தாத்பரியம்‌ என்ன? 


வேதங்களில்‌ அனேக விஷயங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லியி 
ருக்கும்போது, வேதாந்தமான உபறிஷத்தில்‌ சொன்ன ஆத்ம 
ஸாக்ஷாத்காரம்தான்‌ வேதங்களுக்கெல்லாம்‌ முக்கியமான 
தாத்பரியம்‌ என்றால்‌, எப்படி ஒப்புக்‌ கொள்வது? 

அக்னி ஹோத்ரம்‌, ஸோம யாகங்கள்‌, ஸத்ர யாகங்கள்‌, 
இஷ்டிகள்‌ என்கிற பல வேள்விகள்‌, பல விதமான கர்மாக்கள்‌, 
ஹோமங்கள்‌ எல்லாம்‌ வேதத்தில்‌ இருக்கின்றன. இவைதான்‌ 
வேதத்தின்‌ லக்ஷியம்‌ என்று ஏன்‌ சொல்லக்‌ கூடாது? 

கல்யாணத்தில்‌ என்ன செய்ய வேண்டும்‌? சாவில்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌? எப்படி ராஜ்ய பரிபாலனம்‌ பண்ணினால்‌ 
நல்லது? ஸதஸில்‌ எப்படி. நடந்து. கொள்ள வேண்டும்‌? - 
என்கிற மாதிரிப்‌ பல விஷயங்களும்தான்‌ வேதத்தில்‌ வருகின்‌ 
றன. இதில்‌: எதை அதன்‌ மையமான லக்ஷ்யம்‌ என்பது? 

யாகம்‌, யக்ஞம்‌ இவற்றையெல்லாம்‌ தவிர, அனேக 
உபாஸனா மார்க்கங்கள்‌ வேதத்தில்‌ சொல்லப்படுகின்றன. 
தனித்தனியாகத்‌ தியானம்‌ சொல்லியிருக்கிறது. “இந்தச்‌ சரீரத்‌ 
துக்குள்‌ ஆத்மா எப்படிப்‌ போகிறது, கடைசியில்‌ சரீரம்‌ என்ன 
வாகப்‌ போகிறது, திரும்பியும்‌ மனுஷ்ய சரீரத்தில்‌ எப்படியெல்‌ 
லாம்‌ பிரவேசிக்றெது?' என்பன போன்ற விஷயங்களும்‌ அதில்‌ 
காணப்படுகின்றன. 

இன்னும்‌, சரீர ஆரோக்கியத்திற்கு வேண்டிய வைத்திய 
சிதித்ஸைகள்‌, சத்ருக்களினால்‌ ஹிம்ஸை வந்தால்‌ அதை 
நிவிருத்தி பண்ணுவதற்கான சாந்திகள்‌,. இப்படி வேறே பல 
சமாசாரங்களும்‌ வேதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கன்றன. 


k இந்த உபநிஷத்துகளின்‌ தாத்பரியத்தைப்‌ பற்றி அத்வைதம்‌” என்ற 
பிரிவிலுள்ள “வேதத்தின்‌ முடிவும்‌ சங்கரரின்‌ முடிவும்‌ ஒன்றே' என்ற 
உரையிலும்‌ காணலாம்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இவற்றையெல்லாம்‌ பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி 
உண்டாகிறது. அதாவது, 'வேதத்தின்‌ முக்யமான உத்தேசம்‌ 
என்ன? எதற்காக வேதம்‌ ஏற்பட்டுள்ளது?” 


“எல்லா வேதங்களும்‌ சேர்ந்து ஒரு பொருளைத்தான்‌ 
சொல்லுகின்றன' என்று உபநிஷத்‌ சொல்கிறது (கடோப 
நிஷத்‌ 11.15). அந்த ஒரு பொருள்‌ என்ன? ஓங்கார அர்த்தமாக 
இருக்கும்படியான ஒரு பரம்பொருளைத்தான்‌ எல்லா வேதங்‌ 
களும்‌ சேர்ந்து சொல்கின்றன' என்பது அந்த உபநிஷத்து 
வாக்கியம்‌. 


“வேதம்‌ வெவ்வேறு விஷயங்களைச்‌ சொல்கிறதே! வெவ்‌ 
வேறு தேவதைகளைப்‌ பற்றியும்‌ சொல்லுறெதே! என்று 
நமக்குச்‌ சந்தேகம்‌ வருகிறது! 

ஐட்ஜ்‌ ஸதாசிவ ஐயர்‌ என்று ஒருவர்‌ இருந்தார்‌. மைசூர்‌ 
ராஜ்யத்தில்‌ இருந்த பரமசிவ ஐயர்‌ அவர்‌ சகோதரர்‌. “வேதங்‌ 
கள்‌ என்றால்‌ பெளதிக சாஸ்திரந்தான்‌; வேதம்‌, ஜியாலஜியைப்‌ 
பற்றியே (நில இயல்‌) சொல்கிறது” என்று இந்தப்‌ பரமசிவ 
ஐயர்‌ எழுதியிருக்கிறார்‌. 


இன்னும்‌ பலபேர்‌ பல பிரகாரமாகச்‌ சொல்கிறார்கள்‌. 
“அந்தக்‌ காலத்தில்‌ இந்தியாவில்‌ உள்ளவர்களுக்கு ஸூர்யனை 
யும்‌, சந்திரனையும்‌ பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அதிக 
மாக விஞ்ஞானம்‌ விருத்தி அடையாத காலம்‌ அது. அதனால்‌ 
அவரவர்களுக்குத்‌ தகுந்தாற்போல்‌, அவரவர்கள்‌ இயற்கைத்‌ 
தோற்றங்களைப்‌ பார்த்துப்‌ பல விஷயங்களைச்‌ சொன்னார்‌ 
கள்‌. அதைப்‌ பாட்டாகப்‌ பாடும்படியான சக்தி எல்லாருக்கும்‌ 
இல்லை; சில பேருக்குத்தான்‌ இருந்தது. இவர்கள்‌ பாடிய 
பாட்டுகளையே மந்திரங்கள்‌. என்று தொகுத்து வேதமாக 
வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌' என்று சில வெள்ளைக்காரர்‌ 
கள்‌ அபிப்பிராயப்படுகிறார்கள்‌. 

இவற்றையெல்லாம்‌ பார்த்தால்‌ “எல்லா வேதமும்‌ ஒரே 
'பொருளைத்தான்‌ சொல்கிறது” என்று உபநிஷத்துகள்‌ சொன்‌ 
_னாலும்‌, வெவ்வேறு பதார்த்தத்தைத்தான்‌ அது சொல்வதாகத்‌ 
தெரிகிறதே தவிர, ஒரு பொருளைச்‌ சொல்வதாக நமக்குத்‌ 
தோன்றவில்லை. ‘ 

40 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ராமாயணத்தைப்‌ பற்றி ஒரு ச்லோகம்‌ இருக்கிறது; 


வேதவேத்யே பரே பும்ஸி ஜாதே தசரதாத்மஜே 1 
வேத: ப்ராசேதஸாதாஸீத்‌ ஸாக்ஷாத்‌ ராமாயணாத்மநா 11 


“வேதவேத்யே' - வேதத்தினால்‌ அறியப்பட வேண்டிய 
ஒருவன்‌. அவன்‌ யார்‌? 'பரே பும்ஸி' - பரம புருஷன்‌. 
வேதத்தினாலே அறியப்பட வேண்டிய பரம புருஷன்‌ ராம 
னாக உலகத்தில்‌ அவதாரம்‌ செய்தான்‌. அவன்‌ தசரதனுடைய 
குழந்தையாக வந்தவுடன்‌, வேதம்‌, 'ராமாயணமாக அவதாரம்‌ 
பண்ணுவோம்‌' என்று வால்மீகியின்‌ குழந்தையாக வந்தது! 
இதுதான்‌ மேலே சொன்ன சுலோகத்தின்‌ அர்த்தம்‌. இங்கேயும்‌ 
பரம்பொருள்‌, அல்லது பரம புருஷன்‌, அல்லது ஓங்காரம்‌ 
என்கிற ஓரே ஸத்ய தத்வம்தான்‌ எல்லா வேதங்களுக்கும்‌ 
பொதுவான லக்ஷியம்‌ என்று தெரிகிறது. கடோப நிஷத்தில்‌ 
ஸர்வே வேதா:' என்று சொன்னாற்‌ போலவே, கீதையிலும்‌ 
பகவான்‌ “வேதைச்ச ஸர்வை: அஹம்‌ ஏவவேத்ய:” - “எல்லா 
வேதங்களாலும்‌ நானே அறியப்படுகிறேன்‌' என்கிறார்‌. 


"இவற்றையெல்லாம்‌ பார்க்கிறபோது, “வேதத்தில்‌ அனேக 
சமாசாரங்கள்‌ சொல்லப்பட்டிருந்தாலும்‌ வேதங்கள்‌ எல்லாம்‌ 
சேர்ந்து பொது லக்ஷ்யமாகச்‌ சொல்வது ஒரு பொருளைத்‌ 
தான்‌' என்று ஆகிறது. : ; 

“அப்படியானால்‌, ஒரு பொருளைச்‌ சொல்வதற்கு அனேகம்‌ 
பொருளை வேதம்‌ எதற்காகச்‌ சொல்கிறது?” என்று நமக்குத்‌ 
தோன்றும்‌. 

அனேகம்‌ பொருள்கள்‌ மூலமாகத்தான்‌ அந்த ஒரு பொருளை 
அறிய முடியும்‌. யோகம்‌, தியானம்‌, தபஸ்‌, யக்ஞம்‌, கர்மானுஷ்‌ 
டானம்‌, கல்யாணம்‌ முதலான சடங்குகள்‌, ராஜ்ய நிர்வாகம்‌, 
சமூக வாழ்க்கை, கவிதை ஆகிய இவை எல்லாம்‌ முடிந்த 
முடிவில்‌ சுட்டிக்காட்டுகிற ஒரு பொருள்‌ எதுவோ அந்த ஒரு 
பொருள்தான்‌ வேதத்தின்‌ உண்மையான தத்துவமாக இருக்கி 
றது. அந்த உண்மையான பொருள்‌ ஒன்றைத்‌ தவிரப்‌ பாக்கி 
எல்லாம்‌ மாறி மாறிப்போகும்படியான பொருள்கள்‌; கதையா 
கப்‌ போகிற பொருள்கள்‌; பின்னால்‌ அந்தக்‌ கதையும்‌ மறைந்து 


6-0. In Public Domain. Digit&ed by Muthulakshmi Research Academy 


போகிறது. ஒன்றாகத்‌ தெரியாமல்‌ பலவான லோகம்தானே 
நமக்குத்‌ தெரிகிறது? அதனால்‌, நமக்குத்‌ தெரிகிற ஒவ்வொன்‌ 
றையும்‌ காட்டி, அதன்‌ மூலமே ஒன்றுக்கு அழைத்துக்‌ கொண்டு 
போவதற்காகத்தான்‌ வேதம்‌ பல பல விஷயங்களையும்‌ சொல்‌ 
கிறது. 


வேதத்தினால்‌ சுட்டிக்‌ காட்டப்படுகிற மெய்யான ஒரு 
பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால்‌, அந்த ஒன்‌ 
றைப்‌ பற்றிய நினைவு நமக்கு வருவதற்குச்‌ சித்தத்திற்குச்‌ சில 
பழக்கங்கள்‌ (disciplines) வர வேண்டும்‌. யாகங்கள்‌ பண்ணுவது, 
தபஸ்‌ பண்ணுவது, தானதர்மங்களைச்‌ செய்வது, கோபுரம்‌ 
கட்டுவது, குளம்‌ வெட்டுவது, சமூகக்‌ கார்யங்கள்‌, கலியாணம்‌ 
முதலான ஸம்ஸ்காரங்கள்‌ ஆகிய எல்லாம்‌ சித்தத்தைச்‌ சுத்தி 
செய்து, சித்த விருத்தி நிரோதம்‌ (ஓடிக்‌ கொண்டே இருக்கும்‌ 
மனஸை அடக்கல்‌) செய்வதற்காகத்தான்‌. பல்வேறு கர்மாக்‌ 
களின்‌ நோக்கம்‌ ஒரே பரமாத்மாவை அடைவதற்குத்‌ துணை 
புரிவதுதான்‌. 


Cas என்றால்‌ அறிவது. எந்த ஒன்றை அறிந்து 
கொண்டால்‌, அனைத்தையும்‌ அறிந்து கொண்டதாகுமோ 
அதுதான்‌ ஆத்மா; ஆஸாமியை அடையாளம்‌ காட்டுகிற 
அடிச்சுவடு மாதிரித்தான்‌ மற்ற எல்லாமும்‌. அந்த ஒன்றுக்கு 
அடிச்சுவடுகள்‌ என்று உபநிஷத்து சொல்கிறது * அப்படிப்‌ 
பட்ட ஆத்மாவைப்‌ பற்றி அறிவிப்பதுதான்‌ வேதத்தின 
லக்ஷ்யம்‌. வேத ஆரம்பத்தில்‌ வருகிற கர்மாவாகடடும்‌, 
முடிவில்‌ வருகிற ஞானமாகட்டும்‌. இரண்டுக்குமே - இந்த 
ஆரம்பத்தின்‌ ஆரம்பம்‌. முடிவின்‌ முடிவு இரண்டுக்குமே - 
விஷயமாக இருப்பது ஈச்வரன்‌, பிரம்மம்‌, ஆத்மா என்றெல்‌ 
லாம்‌ சொல்லப்படுகிற ஒன்றுதான்‌. ஸ்வாமிக்குப்‌ புஷ்பம்‌ 
போடும்போது. கூறும்‌ மந்திர புஷ்பத்தின்போதும்‌. ஒரு 
மஹானை வரவேற்கும்‌ போதும்‌, நாம்‌ “யோ வேத (ஆ) தெள 
ஸ்வர: ப்ரோக்தோ வேதாந்தே ச ப்ரதிஷ்டித:' என்கிறோமே, 
இது மேலே சொன்னதற்கு ஓா௦[தான்‌. வேதத்தின்‌ அதியிலும்‌ 
(ஆரம்பத்திலும்‌). அந்தத்திலும்‌ (முடிவிலும்‌) பிரதிஷ்டை 
ead inie a ‘ 


* .ப்ருஹதாரண்யகம்‌ 1.47: 


... CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


யானது ஒரே மஹா தத்‌ வமான ஈச்வர தத்வம்தான்‌ ஏன்று 
இந்த மந்திரம்‌ சொல்கிறது. ஆரம்பத்தில்‌ வரும்‌ கர்மா, 
முடிவில்‌ வருகிற ஞானம்‌ இரண்டுக்கும்‌ லக்ஷ்யத்தில்‌ கொஞ்‌ 
சம்கூட வித்யாஸமில்லை என்று இங்கே ஸ்பஷ்டமாகத்‌ தெரி 
Ang. அனேக ஆயிரம்‌ தினுசாகப்‌ பிரிந்திருக்கும்‌ கர்மா, 
ஒன்றே ஒன்றாகயிருக்கிற ஞானம்‌ இரண்டுக்கும்‌ பொதுவாக - 
அதாவது வேதம்‌ முழுவதற்கும்‌ 80100-ஆக - இருப்பது ஒன்று 
தான்‌. ஆத்மாவைப்‌ பார்த்துக்‌ கொள்ள முடியாமல்‌ வெளிப்‌ 
பார்வை உள்ளதாகவே, வெளி வஸ்துக்களை நோக்கி 
ஓடுவதாகவே இந்திரியங்கள்‌ சிருஷ்டிக்கப்பட்டி ருக்கின்றன. 
இதைக்‌ கடோபநிஷத்தும்‌ (134.1) சொல்கிறது. விஷயத்தைக்‌ 
கவனிக்காமல்‌, வேறு எதையாவது பார்ப்பதை 'பராக்கு'ப்‌ 
பார்ப்பது என்கிறோமல்லவா? ஆத்மா ஒன்றுதான்‌ விஷயம்‌. 
அதைவிட்டு வெளியிலே பார்ப்பதைத்தான்‌ 'பரா(ங்‌)'முகம்‌ 
என்பது. அதுதான்‌ பராக்குப்‌ பார்ப்பது. இதைத்தான்‌ 
கடோபநிஷத்‌ சொல்கிறது. அப்படிப்‌ பராக்குப்‌ பார்க்காதே 
என்றால்‌ மனஸ்‌ அடங்காது. அதனால்‌ வெளிக்‌ காரியங்களைப்‌ 
பண்ணிப்‌ பண்ணித்தான்‌ உள்ளே பார்த்துக்‌ கொள்ளும்படி 
யான பக்குவத்தை அடைய வேண்டும்‌. இந்திரியங்களும்‌, 
மனஸும்‌ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம்‌ ஓடாமல்‌ வைதிகக்‌ 
கர்மாக்களை நிறையச்‌ செய்யச்‌ செய்யத்தான்‌, கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக உள்ளே பார்த்துக்‌ கொள்கிற பக்குவம்‌ உண்டா 
கும்‌. மற்ற விஷயங்களையெல்லாம்‌ அறிந்து, சோதித்து, 
சீர்தூக்கிப்‌ பார்த்த பின்தான்‌, எல்லாவற்றையும்‌ அறிகிற 
அறிவை, எதை அறிந்தால்‌ எல்லாம்‌ அறிந்ததாகுமோ, அதைப்‌ 
பிடிக்க முடியும்‌. இதற்காகத்தான்‌ அனேக வித்தைகளை, 
உபாஸனைகளை, கர்மாக்களை, கலைகளை, Social மேடி-களை 
வேதத்தில்‌ சொல்லியிருக்கிறது. சரீரத்தால்‌ கர்மா பண்ணிப்‌ 
பண்ணியே சரீராபிமானத்தைக்‌ கரைக்க வேண்டும்‌. பல 
வித்தைகளைச்‌ சிந்தனை பண்ணியும்‌, தத்வங்களை ஆராய்ச்சி 
பண்ணியும்‌, உபாஸனைகள்‌ பண்ணியுமே மனஸ்‌, புத்தி இவற்‌ 
றைக்‌ கரைக்க வேண்டும்‌. கெட்ட காரியம்‌ செய்வதில்‌ 
சரீராபிமானம்‌ ஜாஸ்தியாகும்‌. துர்விஷயங்களை ஆராய்வதால்‌ 
மனஸின்‌ துடிப்பு ஜாஸ்தியே ஆகும்‌. மாறாக, மந்திர. 
பூர்வமான, லோக க்ஷேமமான -வைதிகக்‌ கர்மாக்கள்‌, -வைதிக 
உபாஸனைகள்‌ இவற்றை அனுஷ்டிக்கிறபோது, சரீரம்‌, சித்தம்‌ 
mS 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இவற்றின்‌ ஆக்ரஹம்‌ . தளர்ந்து கொடுக்கிறது. முடிவிலே 
உள்ளே பார்த்துக்‌ கொள்வதற்கான முதிர்ச்சி, பரிபக்குவம்‌ 
உண்டாகிறது. அப்படிப்‌ பார்த்துக்‌ கொண்ட பின்‌, இங்கேயே 
(“இஹைவ”) மோக்ஷ ஆனந்தத்தைப்‌ பெறுகிறான்‌. 'மோக்ஷம்‌' 
என்றால்‌, “விடுபட்ட நிலை”, “விடுதலை” என்று அர்த்தம்‌. 
எதிலிருந்து என்றால்‌, ஸம்ஸாரத்திலிருந்து விடுதலை. சரீரமும்‌ 
மனஸும்‌ 'தான்‌' இல்லை என்று அவற்றிலிருந்து உபநிஷத்து 
சொன்னபடி விடுவித்துக்‌ கொண்டு விட்டால்‌, ஸம்ஸாரத்‌ 
திலிருந்தும்‌ விடுதலையாகி விடுகிறது. 


இந்த லோகத்திலேயே மோக்ஷத்தை ஸம்பாதித்துக்‌ கொடுப்‌ 
பதுதான்‌ வேதங்களின்‌ உத்தேசம்‌. அதுதான்‌ அதன்‌ பெருமை 
யும்‌. இதர மதங்களில்‌ இருப்பதுபோல்‌, செத்துப்‌ போனபின்‌ 
பரலோகம்‌ போய்த்தான்‌ மோக்ஷம்‌ என்றால்‌, அந்த மோக்ஷம்‌ 
எப்படியிருக்கும்‌ என்று இங்கே நாம்‌ தெரிந்து கொள்ள 
முடியாது. அதை அடைந்தவர்களும்‌ திரும்பிவந்து தங்கள்‌ 
அனுபவத்தை நமக்குச்‌ சொல்ல மாட்டார்கள்‌. அதனால்‌ 
அப்படி ஒன்று உண்டா? என்று ஸந்தேஹமும்‌ அவநம்பிக்கை 
யும்‌ ஏற்படலாம்‌. ஆனால்‌ இந்த லோகத்திலேயே, ஆசைகளுக் 
கெல்லாம்‌ ராஜினாமா கொடுத்துவிட்டு, அத்மவிசாரம்‌ 
பண்ணினால்‌ மோக்ஷம்‌ இப்போதே ஸ்வயம்‌ ஸித்தமாக இருக்‌ 
Ang என்று வேதம்‌ சொல்வதால்‌, அது ஸந்தேஹத்துக்கு 
இடமில்லாத ஸத்தியத்தையே சொல்கிறது என்று ஏற்படுகிறது! 


மற்ற மார்க்கங்கள்‌ மலேரியாவுக்குக்‌ கொய்னா கொடுத்து 
அப்போதைக்கு ஜ்வரத்தை இறக்குறெ மாதிரி, தற்கால சாந்தி 
கொடுக்கின்றன. மறுபடி ஒரு போதும்‌ அந்த ஜ்வரம்‌ வராத 
படிச்‌ செய்ய வேண்டுமானால்‌, வியாதியின்‌ மூல காரணத்‌ 
தையே கண்டுபிடித்து அதை அழிக்க வேண்டும்‌. இய்படியே 


ஜீவனின்‌ மூலம்‌ என்ன என்றெ இடத்துக்கே போய்‌, பரமாத்‌. 


மாவிலிருந்து இப்படி, அது பிரிகிற மூலத்தையே அடைத்து, 
பேதத்தை அழிப்பது வேத “மதம்தான்‌... அதுதான்‌ தற்கால 
சாந்தியாக இல்லாமல்‌ சாச்வத மோக்ஷமாக இருப்பது. 


வேதத்தின்‌ கர்ம காண்டத்தில்‌ சொல்லியிருப்பதெல்லாமும்‌ 
தற்கால சாந்திதான்‌. ஆனாலும்‌ எப்போதும்‌ ஒரே அசாந்தியில்‌ 
தத்தளித்துக்‌ கொண்டிருக்கிறவனை, எடுத்த எடுப்பில்‌ ஆத்மா 

6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ராமனாக, பிரசாந்தனாக ஆக்கிவிட முடியாது. அதனால்‌, 
தற்கால சாந்தியைத்‌ தருகிற கர்மாக்களைக்‌ கொடுத்திருக்கிறது. 
இவற்றால்‌ சாச்வத சாந்திக்கு வேண்டிய  qualification-.gyor 
(யோக்யதாம்சமான) சித்த சுத்தியும்‌ ஏற்படுகிறது. யக்ஞம்‌, 
விரதம்‌, பூர்த்தம்‌ என்கிற பொதுத்தொண்டு போன்றவற்றை 
யும்‌ வேதம்‌ விவரமாக விதித்தாலும்‌, இது ஒவ்வொன்றையுமே 
முடிந்த முடிவாகக்‌ கொள்ளவில்லை. இவற்றில்‌ சரீரத்தைக்‌ 
கிருசம்‌ பண்ணுவதும்‌ (மெலிவிப்பதும்‌), இவற்றிலேயே 
. மனளைச்‌ செலுத்துவதால்‌ மனம்‌ ஒருமுகப்படுவதும்‌ நம்‌ சித்த 
மலத்தை நீக்க வழியாகிறது என்பதற்காகவே இவை விதிக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. 


ஆக, வேதங்களில்‌ அனேக ஸமாசாரங்கள்‌' நீள நெடுகச்‌ 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌, அவை எல்லாமும்‌ முடிவான 
வேதாந்தத்தில்‌ சொல்லப்பட்ட ஞான விசாரத்தில்‌ கொண்டு 
விடுவதற்காக ஏற்பட்டவைதான்‌! 


முடிவில்‌ சொல்வதுதான்‌ .தீர்மானம்‌. ஒரு பத்திரிகையில்‌ 
வந்திருக்கும்‌ ஒருவருடைய பிரசங்கம்‌ அல்லது கட்டுரையைப்‌ 
படித்து அவர்‌ என்ன ' சொல்கிறார்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டுமென்று ஆசைப்படுகிறேர்ம்‌. அவர்‌ நிறையப்‌ 
பேசியிருக்கிறார்‌; அல்லது எழுதியிருக்கிறார்‌. எல்லாவற்றையும்‌ 
படிக்க நேரம்‌ இல்லை. அதனால்‌ ஆரம்பத்தைப்‌ பார்த்து 
விட்டுச்‌ சட்டென்று அதனுடைய கடைசிப்‌ பாராவைப்‌ பார்க்‌ 
கிறோம்‌. முதலில்‌ கொஞ்சம்‌ பார்த்துவிட்டு, அப்புறம்‌ 
கடைசியில்‌ இருப்பதைப்‌ படித்து விட்டால்‌ போதும்‌. அவர்‌ 
அந்தக்‌ கட்டுரையில்‌, அல்லது பிரசங்கத்தில்‌ என்ன சொல்லியி 
ருக்கிறார்‌ என்பது ஒரு விதமாகத்‌ தெரிந்து விடும்‌. ஆரம்பத்தை 
யும்‌ முடிவையும்‌ படித்துவிட்டே அதில்‌ என்ன விஷயம்‌ இருக்‌ 
கும்‌ என்று தீர்மானம்‌ பண்ணி விடலாம்‌. இந்த மாதிரி “வேத 
ஆதெள'விலும்‌ (வேத ஆரம்பத்திலும்‌) “வேதாந்தே ச'விலும்‌ 
(வேத முடிவிலும்‌) ஒரே பரமாத்மாவான ஈச்வர தத்வத்தையே 
சொல்லியிருப்பதால்‌ அதுவே வேதத்தின்‌ ஸப்ஜெக்ட்‌ ஆகிறது. 


சர்க்காரில்‌ அனேகச்‌ சட்டம்‌ பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அந்தச்‌ சட்டங்களின்‌ அபிப்பிராயங்களைப்‌ பற்றியே சில: 
சமயங்களில்‌ சிக்கல்கள்‌ வந்து விடுகின்றன. அப்போது சட்டத்‌ 
4s 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


துக்கு வியாக்கியானம்‌ இப்படித்தான்‌ என்று இன்னொரு 
சட்டம்‌ வகுத்து, அதன்‌ மூலம்‌ நிர்ணயம்‌ செய்கிறார்கள்‌. இதை 
Law of Interpretation என்கிறார்கள்‌. இப்படியே ஈச்வரனின்‌ 
நிரந்தரச்‌ சட்டமான (Eternal Law-yor) வேதங்களின்‌ தாத்பரி 
யத்தை நிர்ணயம்‌ செய்ய, மீமாம்ஸை என்ற சாஸ்திரம்‌, 
வியாக்கியானச்‌ சட்டமாக (Law of Interpretation-ஆக) இருக்‌ 
கிறது. பதினான்கு வித்யா ஸ்தானங்களில்‌ ஒன்றான மீமாம்ஸை 
யைப்‌ பற்றி மற்ற விஷயங்களைப்‌ பின்னால்‌ சொல்லுகிறேன்‌. 
இப்போது ஒரு ஸமாசாரத்தை மட்டும்‌ எடுத்துக்‌ கொள்‌ 
கிறேன்‌. 

வேத வாக்கியம்‌ ஒன்றுக்கு இன்னதுதான்‌ அர்த்தம்‌ என்று 
நிர்ணயம்‌ பண்ணுவதற்கு, மீமாம்ஸா சாஸ்திரத்தில்‌ ஆறு 
வழிகள்‌ சொல்லியிருக்கின்றன. அந்த ஆறு, 


உபக்ரம-உபஸம்ஹாரெளன அப்யாஸ:1 
அபூர்வதா பலம்‌ 

அர்த்தவாத உபபத்த ச லிங்கம்‌ தாத்பர்ய 

ae நிர்ணயே 

என்று சொல்லியிருக்றெது. 


உபக்ரம-உபஸம்ஹாரம்‌, அப்யாஸம்‌, அபூர்வதா, பலம்‌, 
அர்த்தவாதம்‌, உபபத்தி என்பனவே இந்த ஆறு. வேதம்‌ 
மட்டுமின்றி, எந்த ஒரு கட்டுரை அல்லது பிரவசனத்துக்கும்‌ 


உத்தேசம்‌ என்ன என்று கண்டுபிடிக்க இந்த ஆறும்‌ உதவி 


செய்கின்றன. 


உபக்ரமம்‌ என்றால்‌ ஆரம்பம்‌. உபஸம்ஹாரம்‌ என்றால்‌ 
முடிவு. ஆரம்பத்தையும்‌ முடிவையும்‌ சேர்த்து ஒன்றாகப்‌ 
பார்ப்பது 'உபக்ரம-உபஸம்ஹாரம்‌' என்ற முதல்‌ வழி. இரண்‌ 
டும்‌ ஒன்றையே சொல்வதாக இருந்தால்‌, அதுவே தாத்பரியம்‌ 
என்று நிர்ணயம்‌ பண்ணி விடலாம்‌. 'அப்யாஸம்‌' என்றால்‌ 
திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லப்படுவது. திரும்பத்‌ திரும்பத்‌ 
தண்டால்‌ போடுவதால்‌ அதைத்‌ தேகாப்யாஸம்‌ என்கிறோம்‌. 
ஒரு |.பிரஸங்கத்தில்‌ அல்லது வியாஸத்தில்‌ ஒரு விஷயம்‌ 
பலமுறை இருப்பிச்‌ சொல்லப்பட்டால்‌ அதுதான்‌ அதற்கு 
விஷயம்‌ என்று தெரிகிறது. 'அபூர்வதா” என்றால்‌, பூர்வத்தில்‌ 
சொல்லாமல்‌ புதிதாகச்‌ சொல்வது. ஏற்கெனவே சொன்னதை 


46 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அல்லது எழுதினதைக்‌ காட்டிலும்‌, புதிதாக ஒரு விஷயத்தைக்‌ 
கொடுத்தால்‌, இதுவே தாத்பரியம்‌ என்று தெரிகிறது. 
'இப்படிச்‌ செய்தால்‌ இந்தப்‌ பலன்‌ கிடைக்கும்‌' என்று சொன்‌ 
னால்‌, “இப்படிச்‌ செய்து இந்தப்‌ பலனை Av என்று 
சொல்வதாகவே ஆகும்‌. அதாவது இந்தப்‌ பலனை அடைவிப்‌ 
பதுதான்‌ உத்தேசம்‌ என்று தெரிகிறது. “பலம்‌” என்பது 
இதுவே. அனேக ஸமாசாரங்களைச்‌ சொல்லி, அவற்றைத்‌ 
தழுவியதாக ஒரு கதை சொல்லி, அதன்‌ மூலம்‌ ஒரு விஷயத்தை 
பெருமைப்‌ படுத்தினால்‌, பெருமைப்‌ படுத்தப்படுகிற 
விஷயமே நமக்குத்‌ தாத்பரியம்‌ என்று தெரிகிறது. இதுதான்‌ 
அர்த்தவாதம்‌' என்பது. ஒன்றைச்‌ சொல்லி அதற்குச்‌ காரண 
நிரூபணம்‌, பொருத்தம்‌ முதலியன விளக்கப்பட்டிருந்தால்‌, 
அந்த விஷயந்தான்‌ முக்யமான கருத்து என்று ஏற்படுகிறது. 
இந்த முறைக்கு 'உபபத்தி' என்று பெயர்‌. 


இப்படித்தான்‌, வேதத்தின்‌ ஆரம்பத்தையும்‌ முடிவையும்‌ 
பார்த்துவிட்டு வந்த ஒருத்தர்‌. என்னிடம்‌ சொன்னார்‌: 'வேதம்‌ 
சொல்ல வந்த முக்ய ஸமாசாரம்‌ என்னவென்றால்‌ Fire Worship 
(அக்னி உபாஸனை) தான்‌! வேதம்‌ உபக்ரமத்தில்‌, அதாவது 
ஆரம்பிக்கும்போது 'அக்னிமீளே' என்று சொல்கிறது. கடைசி 
யில்‌ உபஸம்ஹாரம்‌ பண்ணி முடிக்கிறபோது அக்னி என்றே 
முடிக்கிறது. ஆரம்பம்‌, முடிவு இரண்டும்‌ அக்னிதான்‌. ஆனபடி 
யால்‌, வேதத்தின்‌ பரம தாத்பரியம்‌, Gist (ஸாரம்‌) Fire 
Worshiறதான்‌!”' என்று அவர்‌ சொன்னார்‌. 


இதிலேயும்‌ ஒர்‌ உண்மை இருக்கிறது. அக்னி என்பது 
ஆத்மச்‌ சைதன்யம்தான்‌; அறிவொளிதான்‌. அறிகிறவனாகவும்‌, 
அறியப்படுவதாகவும்‌; அறிவாகவும்‌ இருக்கிற ஒரே ஆத்ம 
சைதன்யம்தான்‌ வேதத்தின்‌ பரம தாத்பரியம்‌. 

ஆனால்‌ வார்த்தைப்படி (literal-ys) எடுத்துக்‌ கொண்டு, 
அக்னி உபாஸனைதான்‌ தாத்பரியம்‌ என்றால்‌ சரியில்லை. 
ஏதோ ஒரு தேவதா உபாஸனைதான்‌ பெரிசு என்று சொல்‌ 
லாததுதான்‌ வேதத்தின்‌ பெருமை. எல்லாத்‌ தேவதைகளாகவும்‌, 
இருக்கிற ஆத்மாவையே பிரியமானதாக உபாஸிக்க வேண்டும்‌ 
என்றுதான்‌ வேதம்‌ (பிருஹதாரண்யகம்‌ 1.4.8) சொல்கிறது. 
“அத்மாவே பார்க்கப்பட வேண்டும்‌. ஆத்மாவே கேட்கப்பட 

47 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


'வேண்டும்‌. ஆத்மாவே மனனம்‌ செய்யப்பட வேண்டும்‌. 
ஆத்மாவே அனுபவித்து அறியப்பட வேண்டும்‌. அதனாலேயே 
எல்லாம்‌ அறியப்பட்டதாகும்‌' என்றுதான்‌ யாக்ஞவல்கியர்‌ 
மைத்ரேயிக்குச்‌ செய்கிற உபதேச வாயிலாக, நம்‌ எல்லாருக்கும்‌ 
வேதமானது முடிவான goal-s (லக்ஷ்யத்தை)ச்‌ சொல்கிறது. 


Goal (குறிக்கோள்‌) என்று ஒன்றைச்‌ சொல்ல வேண்டுமா 
னால்‌, இப்போது நாம்‌ இருக்கிற இடம்‌ வேறு; இந்த ஆரம்பத்‌ 
திலிருந்து நாம்‌ அந்த முடிவான இடத்துக்குப்‌ போயாக 
வேண்டும்‌' என்ற கருத்து அதில்‌ தொக்கி நிற்றெது. 


'அத:' என்று 'அது'வாகத்‌ தூரத்தில்‌ சுட்டிக்‌ காட்டப்படு 
வது கோல்‌; Qab என்று இதுவாக இப்போது நாம்‌ இருக்கிற 
நிலைதான்‌ ஆரம்ப ஸ்தானம்‌. இங்கேயிருந்து அங்கே போயாக 
வேண்டும்‌. 


ஆனால்‌ வாஸ்தவத்தில்‌ அந்த லக்ஷ்யம்‌ (அது) இங்கே (இது 
என்பதில்‌) இல்லையா? இருக்கத்தான்‌ செய்கிறது. எல்லாம்‌ 
பிரம்மந்தான்‌ என்று தெரிந்து கொள்கிறபோது “அது”, 'இது” 
இரண்டுமே பிரம்மந்தான்‌; அதாவது இரண்டுமே ஒன்றுதான்‌. 
“அது”, 'இது' என்று இரண்டுகூட இல்லவே இல்லை. “இது” 
என்று இப்போது நாம்‌ சொல்வதே 'அது' என்று இப்போது 
நினைக்கிற ஸத்யவஸ்துவாக, முடிவிலே ஆகிவிடுகிறது. 

“அத: என்ற மாதிரியே, “தத்‌' என்றும்‌ பரமாத்மாவைச்‌ 
சொல்வது வேதத்தின்‌ வழக்கம்‌. “தத்‌' என்றால்‌ 'அது' என்றே 
அர்த்தம்‌. "ஓம்‌ தத்‌ ஸத்‌' என்று எந்தக்‌ காரியத்தையும்‌ முடிப்ப 
தற்கு, 'தத்‌'தாக உள்ள அது ஒன்றே ஸத்யம்‌ என்று அர்த்தம்‌. 


அடுத்த புத்தகத்தில்‌... 
வேதம்‌ என்கிற தலைய்பின்‌8ழ்க்‌ கட்டுரைகள்‌ 
தொடர்கின்றன: 


48" 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ப்‌ 
EN 
இ 
ப 
ம்‌ 
ak 
& | 
(aah 
È 


Ay 


